மச்சமுனி 800 


PMIL 


GANI 


தஞ்சாார் மகாராஜா சர்போஜியின் 
சரசுவதி மகால் 

நகலகம் 
தஞ்சாவர் 


தஞ்சாவூர். ho 
தஞ்சை சரசுவதி மகால் வெளியீட்டு எண் : 272 
மச்சமுனி நாயனார் 800 

சித்த மருத்துவக் கலைஞர் 
டாக்டர் மு . சௌரிராஜன் 
சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர் . 
கற்றனைத்து மாறும் 


மகால் 
. 


சரசுவதி 


MAHAL 


सरस्वती 


t 


SARASVATI 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர் 


2005 


விலை ரூ . 60 -OC 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


மச்சமுனி நாயனார் 800 


பதிப்பாசிரியர் 





மு . சௌரிராஜன் 


வெளியிடுபவர் 


: 


இயக்குநர் . 
சரசுவதி மகால் நூலகம் , 
தஞ்சாவூர் . 


வெளியீட்டு எண் . 


: 


272 


மொழி 


: 


தமிழ் 


பதிப்பு 


: இரண்டாம் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


: 


2005 


தாள் 


: 


TNPL 18.6 கி.கி. 


நூல் அளவு 


21 x 14 செ . மீ . 


பக்கங்கள் 


: 


160 


படிகள் 


500 


எழுத்து 





12 புள்ளி 


அச்சிட்டோர் 


: 


ஒளி அச்சு , ( காப்பி பிரிண்டர் ) 
சரசுவதி மகால் நூலகம் 


: 


புத்தகக்கட்டு 


ராப்பர் கட்டு 


பொருள் 





மருத்துவம் 


விலை 


: 


ரூ.60-00 


வெளியீட்டாளர் முகவுரை 


மச்சமுனி - 800 எனும் இந்நூல் சரசுவதி மகால் 
நூலகத்துத் தமிழ் ஏட்டுச் சுவடியிலிருந்து பதிப்பிக்கப் 
பெற்றதாகும் . இதில் வேதாந்த மற்றும் தத்துவார்த்தக் 
கருத்துக்கள் மருத்துவ முறையில் விளக்கப் 
பட்டிருப்பதிலிருந்து நூலாசிரியர் மச்சமுனிவர் சிறந்த 
யோகப் பயிற்சி மிக்கார் என்பது புலனாகின்றது . 
நிலப்பாசாணம் , காகப் பாசாணம் , துருசுப் பாசாணம் 
முதலிய பாசாண வகைகளும் சுண்ண முறைகளும் , 
" கெவுரி வீரம் " செய்முறைகளும் கெருடப் பச்சிலை 
பற்பம் முதலிய பஸ்ப முறைகளும் அவற்றின் 
தன்மைகளும் இந் நூலில் விரிவாகக் கூறப் 
பெற்றுள்ளன . அத்துடன் மூலிகையில் மகிழங்காய் 
பஸ்பம் செய்முறையும் இன்ன நோய்க்கு இன்ன இன்ன 
முறைப்படி பஸ்பத்தை உட்கொள்ள வேண்டும் 
எனவும் செய்முறையுடன் சேர்க்கை முறையும் 
சிறப்பாக கூறப்பட்டுள்ளன . 


இந்நூலினை டாக்டர் மு . சௌரிராஜன் அவர்கள் 
மிகச் சிறப்பாகப் பதிப்பித்துள்ளார் . இரண்டாம் பதிப்பாக 
தற்போது வெளிவரும் இந்நூலினை சிறப்பாக 


அச்சிடுவதற்கு உறுதுணையாகத் திகழ்ந்த நிருவாக 
அலுவலர் திரு . இரா. சுப்பிரமணியன் . வெளியீட்டு 
மேலாளர் முனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியன் 
ஆகியோருக்கும் , பதிப்புத் துறை பணியாளர் 
களுக்கும் என் பாராட்டுக்கள் . 


நடுவண் 


இந்நூலினை அச்சிட நிதியுதவி நல்கிய 
அரசுக்கு 

நன்றியைத் 
தெரிவித்துக்கொள்கிறேன் . 


என் 


தஞ்சாவூர் 
22-9-2005 


மா . வீரசண்முகமணி , இ.ஆ.ப. 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 

இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் . 


நூன்முகம் 


தமிழகத்தில் புகழ்பெற்ற பதினென் சித்தர்களில் மச்சமுனி 
ஒருவர் . இவர் பல பெயர்களால் குறிக்கப்பட்டுள்ளார் . தக்க 
அகச்சான்றோ, புறச்சான்றோ இன்மையால் இவரது வரலாற்றை 
கணித்தறிதல் அரிதாய் உள்ளது . எனினும் செவிவழியாக வழங்கும் 
மரபான செய்திகளைக் கொண்டு அறிஞர்கள் இவரது 
வாழ்க்கையைப் பற்றி எழுதியுள்ளனர் . 


இவர் அகத்தியர் காலத்தவர் என்றும் இரசவாத வித்தையும் 
ஞானமும் தேர்ந்தவரென்றும் புலவர் சரித்திர தீபகம் என்னும் நூல் 
கூறுகிறது . 


இவர் போகரின் மாணவர் என்பதை குலால புராணத்தின் 
மூலமும் அபிதான சிந்தாமணி என்னும் நூல் வாயிலாகவும் அறிய 
முடிகிறது . 


எதையும் இலக்கியமாக்கிக் கூறும் ஆற்றல் தமிழ் மண்ணுக்கு 
கைவந்த கலை . புலவர்தம் மொழித்திறனைப் பாமரரும் விளங்க 
அமைந்தது தமிழ் 


i 


சித்தம் போக்கு சிவம் போக்கு " எனக் கூறுவர் . 
இவ்வுண்மையினும் சித்தர் போக்குத் தமிழ் போக்காக 
அமைந்திருப்பது பதினெட்டு சித்தர்களின் நூல் வளமே நல்லதோர் 
சான்றாகும் . 


நூல் நுவல் பொருள் 


நூற்றி இருபத்தாறு தலைப்புகளில் அரியபலகருத்துக்களைக் 
கூறும் எண்ணூறு பாடல்களைக் கொண்டது இந்த நூல் . இதில் 
முப்பு , குருமுறை , நாகவைப்பு . சவுக்கார வைப்பு , கருவங்க 
இரசிதம் , வெள்ளி இரசிதம் , கட்டுகள் , காரசார விபரம் , உபரச 
விபரம் , துருசு . சத்துரு மித்துரு. வெடியுப்பு , கல்லுப்பு தங்கம் , 
சூதம் ,காந்தம் , வெள்ளீயம் போன்றவற்றின் சத்துரு. மித்துரு 
சுண்ணங்கள் , கருநெல்லி கற்பம் , தங்கச் சுண்ண கற்பம் போன்ற 
சுண்ண கற்பங்களும் , களங்கு செந்தூரங்களும் . பற்பங்களும் , பூசை 
முறைகள் முதலியன பற்றிய பாடல்கள் இத்தொகுப்பில் 
தொகுக்கப்பட்டுள்ளன . பல பாடல்களின் அடிகள் சிதைந்து 
இருந்தவைகளையும் சரிப்படுத்தி 

முழுமையாக 
எழுதப்பட்டுள்ளன. 


மேலும் மூலப்படியில் ( ஏட்டில் ) காணப்பட்ட பல பிழைகள் 
இயன்றவரையில் திருத்தப் பட்டுள்ளன . இதில் இரசவாத 
முறைகளும் இடம்பெற்றுள்ளன . 


பாடம் பண்ணும் முறையை செய்யுள் வடிவாகவே 
சொல்லியுள்ள ஆற்றல் மகிழ்தற்குரியது . இருப்பினும் அதன் 


வகைப்படும் முறையை வழிவழியாகவே நேரில் பயிற்சி பெறும் 
போதுதான் அதன் சிறப்பினை உணரமுடியும் . 


மச்சமுனி 800 என்னும் இம்மருத்துவம் அந்தாதி முறையில் 
800 பாக்களைக் கொண்டதாகும் . இதை எழுதியவரின் பெயர் 
மச்சமுனி" என்று இந்நூலில் 107 - வது செய்யுளிலும் 625 - வது 
செய்யுளிலும் இடம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் . 


இவர் பெயரில் கிடைத்துள்ள நூல்கள் நாற்பதுக்கு மேலாக 
உள்ளது என தெரிகிறது என்பதை சென்னையிலுள்ள ஆராய்ச்சி 
நிறுவனம் அண்மையில் வெளியிட்டுள்ள தமிழின் சித்த மருத்துவ 
ஏடுகள் என்னும் நூலின் மூலம் அறிய முடிகிறது . இவற்றில் 
மச்சமுனி நிகண்டு, மச்சமுனி சோதிடம் , மச்சமுனி சரக்கு வைப்பு 
மச்சமுனி நாடித் திரட்டு மச்சமுனி எண்ணூறு . மச்சமுனி 
கலைஞானம் எண்ணூறு , மச்சமுனி கடைக்காண்டம் எண்ணூறு , 
மச்சமுனி திருமந்திரம் , மச்சமுனி கரிசல் என்பன குறிப்பிடத் 
தக்கது . இவற்றின் மூலம் இவர் வைத்தியம் , வாதம் , யோகம் , 
ஞானம் ஆகிய நான்கு துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் 
என்பதை தெளிவாக அறியமுடிகிறது . 


பன்னெடுங் காலத்திற்கு முன்பே இந்நான்கு துறைகளிலும் 
பெரும் புலமை பெற்று திகழ்ந்த மச்சமுனி உள்ளிட்ட பதினென் 
சித்தர்களின் தொண்டுகளை தக்க வகையில் ஆராய்ந்து “ பல்வேறு 
மொழிகளில் நூல்கள் வெளியிடப்பட்டால் தமிழும் தமிழ்நாடும் 
தமிழ் மருத்துவமும் உலக அரங்கில் உயர்நிலை பெறும் என்பது 
உறுதியாகும் . 


M 


இதனை வெளியிட பொருளுதவி புரிந்த மைய அரசுக்கும் 
தனைப் பதிப்பிக்க அனுமதி தந்த சரசுவதி மகால் முன்னாள் 
இயக்குநரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திரு . து . இரா. 
இராமசாமி . இ.ஆ.ப. அவர்கட்கும் , தற்போதைய இயக்குநரும் , 
மாவட்ட ஆட்சித் தலைவருமான திரு. மா . இராமு , இ . ஆ . .. 
அவர்கட்கும் நூலக நிருவாக அலுவலர் திரு கே . பலராமன் 
அவர்களுக்கும் வெளியீட்டு மேலாளர் மற்றும் நூலகர் திரு அ . 
பஞ்சநாதன் , எம் . ஏ . , பிலிப் . எஸ்சி .. அவர்கட்கும் நன்முறையில் 
அச்சிட்டுத் தந்த சரசுவதி மகால் நூலக அச்சகத்தார் 
அனைவருக்கும் எனது நன்றியினைத் தெரிவித்துக்கொள்கிறேன் 


சென்னை - 30 


இங்ஙனம் . 
டாக்டர் மு . சௌரிராஜன் , 


7 - 5- 88 


மச்சமுனி நாயனார் 800 அந்தாதி 

மச்சமுனி எண்ணூறு 


ஆதார பூசை 


ஆதியந்தமே நிறைந்த சோதி பாதம் 

அகண்ட பரி பூரணத்தி னறிவிற்கூடி 
பாதியந்த முப்பொருளும் மூன்று மொன்றாய் 

பரவெளியில் நின்ற பராபரையின் பாதம் 
நீதியாய் வாரணத்தின் முகவன் பாதம் 

நிறைந்த மலர்வாணி குருகந்தன் பாதம் 
சோதியாய் நாதாக்கள் பாதம் போற்றி 

சொல்லுவேன் எண்ணூற்றைச் சொல்லுவேனே. 


கொண்டேனே மாறுங் குடியாக நெஞ்சினில் 
கண்டேன் மலர்ப்பதங் கருத்தாய் மனந்தனில் 
சென்றே னடுவினில் சித்தம் மகிழ்ந்திட 
நின்றேன் புருவ நேர்நிலை சித்தமே . 


2 


சித்தம் பெருகி சிவமான ருத்திரன் 
பத்தமதாகப் பதிவாய் நெஞ்சினில் 
சுத்தமாய் நினது புருவத் திடையினில் 
நித்தியங் கண்டு நின்றே னறிவிலே 


3 . 


அறிவாம் எண்பர மாதிச் சுடரொளி 
நெறியாக அந்த நேர்மை யிலென்மனங் 
குறியாகச் சென்று கூடிக் கசிந்து நலம் 
பிரியாத வாசி பேரின்ப சித்தியே . 


4 . 


மச்ச- ) 


2 


போதமறிய 


சித்திக்கு மந்த சிவமாஞ் சதாசிவ 
முத்திக்கும் நல்ல மோட்ச மீதென்று 
பத்திப் பிடித்து பரமாம் வெளியிலே 
சுத்தம தான சுடரொளி தீபமே . 


5 


தீபம் தான் சிவானந்தி பூரணஞ் 
சாபம் தவிர்த்து தனைபரி மந்திரஞ் 
தூபம் தாகி துலங்கின்ற வாசியில் 
நீபத மாக நிலையறி போதமே 


6 


போதம தான பூரண வாசியில் 
நாதம் நிறைந்து நன்மலர்ப் பூத்து 
சூதம தாகி துலங்கிரே சித்து 
நீதம் வளர்ந்து நின்னருள் கண்டிடே 


7 


கண்டது அந்தக் கருணைக் கடைக்கண் 
நின்றது மெய்யறி பூரணங் கொண்டிட 
அந்தக் குறியின் நடுவினிற் தீபம் 
உண்டு நீ பார்த்து உயிர றிவாயே . 


8 


8 


வாயுடன் நாருமதி நிரைகணந் தேவி 
தேயுடன் பாரிசம் தெய்வ நிலையிது 
தோயவர் கண்டு துலங்கி ஐம்புலன் 
சேயுடன் சிவமதில் சென்றிட முத்தியே 


9 


ஐம்புலனறிய சிவ சத்தி அறிய நிர்மல தேகம் 


முற்றி வளர்ந்து மும்மலச் சாத்தியில் 
பற்றி நல்மனதாய் பரிபூ ரணமாய் 
சிற்றம் பெருகி சிவசக்தி ரெண்டையும் 
மத்த னருளால் அறிந்து நீர் பாற்றிடே . 


10 


3 


பாற்றிடக் காயம் பரம் வெளியிதில் 
காய்த்திட பேர்க் கமல மலரினிற் 
சேற்றிட வாசித் தெய்வச் சுடரினில் 
நீற்றிட தேகம் நிர்மல மாகுமே . 


11 


நிர்மல மாகி நேர்குரு அபயம் 
நன்மல ரான நாத மனோன்மணி 
தன்மன தென்று தானது வாகி 
உன்மன தாலே ஊரறிவீரே . 


12 


அறிவான போத மருளான தீபம் 
நெறியான வாசி நிர்மூல வன்னி 
குறியான நாதம் குருவான போதம் 
பறியான தேசி பரிவான மூலமே . 


13 


மூலம் தான முற்றி னடுவே 
ஞாலம் தாகி நடுநிலை பற்றி 
சூலம் தான சுடராதிச் சென்று 
சீலம தாகி சிவமதி கொள்ளே . 


14 


மூலதேக மழியாத சித்தி 
சிவமா மகாரம் திருவானை பூரணநல் 
தவமாய் மனதில் தானுருக் கொண்டால் 
அவமான தேக மழியாச் சிவமாம் 
நவமாங் கிரக நலம்பிற முத்தியே 


15 


முத்தி யுகார முதலான சத்தியாம் 
பத்தி யிதனடுவே பதிவாய் மனதினில் 
சத்திய மாக தானுருக் கொண்டார் 
சித்தம் பெருகி சிவனுரு வாமே . 


16 


ஆமாஞ் சிவசத்தி அருளான போதகம் 
நாமம் நீக்கி நலம்பெற போசிக்கில் 
வாமம் பெருகி மதிவலஞ் சென்றுதான் 
தாமஞ் சிவமல்லா தனிச் சிவ மில்லையே . 


17 


4 


இல்லையே கள்ள மோக இருதயத் 
தொல்லை களோடி சுழலும் சுழிதனில் 
சல்லை களில்லைத் தான வானாகி 
தில்லையில் வாழு திருநட மாமே . 


18 


திருநட மான சிவமான சோதியைக் 
குருவிடமாக குறுகினிலைக் கண்டு 
உருவிட மென்று உண்மை யதாக 
மறுவிட வாச மயங்காத வாசமே . 


19 


திருநடம் தீட்சை விதி சத்தி 
வாச மனோன்மணி மயங்காத பூரணி 
நேசம தாக நின்னருள் கண்டு 
பாசம தாகப் பதியினிற் செலுத்தித் 
தேகமே தெங்குஞ் செலுத்திடுந் திறமே . 


20 


21 


திறமான தீட்சைச் செப்புவேன் கேளுங் 
கரமான நெல்லிக் கனியது போல 
சரமான மானசங்கரர் கௌரி 
வரமான தீட்சை மகிழ்ந்திடக் கேளே . 
கேளவே அம்மென்று கெடியாக மண்டலம் 
நாளுடன் செபிக்கில் நமனது விலகும் 
சேலுடன் தேகந் திறமது வாகும் 
மானுடஞ் சித்தும் வந்திடுந் தானே . 
தானது ரெண்டாந் தீட்சையைக் கேளு 
ஆனது உம்மென்றன் புடனீயும் 
வானது நோக்கி மண்டலஞ் செபித்தால் 
கோனவ னருள்தாங் குடியிருப் பாமே . 


22 


23 


குடியிரு மூன்றாந் தீட்சையைக் கேளு 
முடியினிற் சென்று முழு மனதாக 
அடியுடன் சிம்யென் றன்புடன் நீயும் 
வடிவுட னன்றாய் வணங்கிடு முத்தியே . 


24 


5 


முத்தியில் நாலாந் தீட்சையைக் கேளு 
அத்தன் அருளை அன்புட நீயும் 
உத்தமம் நம என்று ஒருமையாய் செபிக்கில் 
சத்தியுஞ் சிவமாம் அத்தன வனாமே . 


25 


தானது அஞ்சாந் தீட்சையைக் கேளு 
ஆனது தம்பியென் றன்புடன் நீயும் 
வானுட னோக்கி மகிழ்ந்துருக் கொண்டால் 
ஊனுடந் தேக முறுதியு மாமே . 


26 


உறுதியாம் ஆறாந் தீட்சையைக் கேளு 
நெறித வறாமல் நேர்மையில் நின்று 
சுருதியிலங் கென்று டனுறுக் கொண்டால் 
பருதிபோலத் தேகம் பக்குவ மாமே . 


27 


பக்குவ மேழாந் தீட்சையைக் கேளு 
தக்கும் பொருளாய்த் தாம் நாவென்றிச் 
சிக்கு மிடந்தனில் செணஞ் செபித்தால் 
திக்கு விசயஞ் செய்யலு மாமே . 


28 


செய்யவே யெட்டாந் தீட்சையைக் கேளு 
பையவே பிரமப் பதியிட மாகி 
கையது நெல்லிக் கனியது போல 
வையகந் தன்னில் கம்மென நில்லே. 


29 


நில்லே நிலையில் நினைவுட னின்றால் 
தொல்லை களகலச் சோதிகள் காணுந் 
தில்லையில் அகலாத் தெரிசன மல்லால் 
நல்லது எட்டுச் சித்துகள் நன்மையே. 


30 


நன்மையே ஒன்பதாந் தீட்சையைக் கேளு 
உண்மையை மனமே உகந்துருக் கொண்டால் 
சின்மய மான தெரிசனங் காணுந் 
தன்மையி தெனவே சார்ந்திட முத்தியே . 


31 


6 


சார்ந்திடும் பத்தாம் தீட்சையைக் கேளு 
கூர்ந்திடு மந்தக் குறியை நீபத்தி 
ஆர்ந்திடு மென்று அனுதினம் நோக்கில் 
தீர்ந்திடும் பிறவி திருஉரு வாமே . 


32 


1 . 


வாமம் பெருகித் ... தினடுங் குண்டத் 
தாமே விடத்தனிற் தனிச்சிவ மாகி 
ஊமை உருவாய் உகந்திடும் விடமதில் 
காமம் விளையுங் கதிரவன் முனையே 


33 


ஆதியில் நடுமனை மூதண்ட மானது 
வீதிகள் ஆனாய் அணையாச் சுடரதில் 
நாதம் பிறந்திட நடுமதி மாண்ட 
போதிலே அனையாகி நினதுரு வாமே . 


34 


ஆதியும் அந்தமும் அமைந்த பிண்டமாய் 
வீதி களானாய் விளங்கு நடுமனை 
சோதிகள் நிறைந்த சுடரொளி ஆகி 
சாதிகள் தொண்ணுத் தாறாய்ச் சமைந்ததே 


35 


சமைந்து தன்னைச் சாற்றுறோங் கேளு 
அமைந்த போது அதுசெய்யும் நன்மை 
சுமந்திடு மாதா சுழலில் வையாமல் 
நிமைந்திடும் பொழுதில் நின்பத மாமே . 


36 


கண்டிடுந் தேக காரண மாக 
அண்டிடும் போதில் அமைந்திடும் வாழ்க்கை 
சென்றிடுஞ் சீவ ரூபம தாகி 
மன்றினில் சென்ற மருத்துவந் தானே . 


37 


மருத்துவ மென்ன வகுத்துளேங் கேளு 
அகத்தினி லறிவு அண்டிடும் போதில் 
வகுத்திடும் பதியும் வளர்பசு பாசந் 
தொகுத்திடும் போதந் தொழில் செய்குவாரே . 


38 


7 


வார்த்திடும் பசுவறிவு வளர்பதி சேரில் 
சிரசினு னவயோக சிவபதி சேர்வான் 
நேர்பதி யான நீர்னயங் காண்பான் 
கூர்பதி வான குண்பர றாமே . 


39 


ஆமே பசுவின் அவனறிவு கந்தால் 
நாமெனக் கோபம் நவின்றிடு மக்காள் 
தாமெனக் கொடுமை சணத்தினி அழியும் 
ஊமையும் போம் ஓடி ஒளிந்திடும் பாரே . 


40 


ஒளிந்திடும் பார்த்துன் னறிவு கந்தால் 
நெளிந்திடு மறியாமை நீண்டிடும் ஆணவம் 
சுளிந்திடு மாய்கை சுழல்வது தனிலே 
களித்திடுஞ் சிவமுங் காரணம் யாரே 


41 


காரணமான சிவமிங்கே யறிந்தோம் 
நீரணி சடையோன் நிற்மதி யாலே 
சீரணி தேகம் செய்வதுங் கண்டீர் 
பேரணி மூன்றின் பெருமை சொல் வேனே . 


42 


பெருமை சிறந்திடும் பேரஞ் செலுத்தி 
னுருமையின் பாகத் துண்மையைக் கேளு 
சிறுமை வாசம் சென்றிடு மந்த 
அறுவை வளம் பதியாம் பசுபாசமே . 


43 


பாசம் நிறைந்த பதியுட மூன்றையும் 
வாசம் தாக வகுத்தறோங் கேளு 
நேசமாம் பதியும் நின்னருள் சிவமாம் 
தேசமாம் பசுவுஞ் சிவனு மாமே . 


44 


ஆமனப் பாச மடங்கிய தேகமாம் 
தாமென வளர்ந்த சமத்தைக் கேளு 
சோமனைத் தரித்த சுந்தரன் சிறுமையால் 
நாமவனான் நன்மை சொல் வேனே . 


45 


8 


சொல்லுவேன் அந்தச் சோதியாம் பதியும் 
நல்லுற வாக நயம்பட நின்று 
உள்ளும் புறமும் ஒடுங்கும் பசுபாசத் 
தெள்ளிமை கண்டு தெரிவது உண்மையே . 


46 


உண்மையாம் பசுவும் பாச மிரண்டும் 
நன்மய மாக நாடும் பதிதனை 
தன்மைப் பசுவும் பாசந்தனைக் காணும் 
வன்மையாம் தலைவனைப் பசுவினை யறியார். 


47 


அறியாத பாச மறியவே வேண்டில் 
நெறியான யாசான் நேர்மையைக் கண்டிடு 
குறியாய் வரபதம் குணமுடன் வேண்டில் 
பறியான பாசம் பசுதனை யறியாமே . 


48 


ஆமெனப் பாசம் பசுதனை யறியில் 
தாமென பசுவுந் தலைவனைக் காணும் 
நாமெனத் தலைவனை நாடியே காணில் 
மனசித்து கள் ஒரு கோடி சித்தியே 


49 


சித்தி களான தேக முயிரைப் 
பத்தியே காணப் பதவிகள் கண்டால் 
முத்தியு மில்லை மோட்சமு மில்லை 
சத்தியு மில்லை தன்மையும் இல்லையே . 


50 


தன்மய மான தருவுஞ் செலுத்தின் 
உண்மைகள் தன்னை உரைகுவோங் கேளு 
நன்மை அகாரம் நடு வனக் குந்தான் 
நிண்மை உகாரம் நுழைத்திடும் மண்டமே . 


51 


அஞ்செழுத்து அடக்கம் கருவில் நிர்ணயம் 


அண்டத்தில் விந்து அதிலோங் காரமாய் 
கண்டத்தில் நின்ற கருணை அறிந்திலர் 
பிண்டத்தில் மூன்று பெருமை யினாலே 
நின்றுத்த அஞ்சும் நேரெழுத் தாமே . 


52 


9 


ஆமே அகாரம் அமைந்திடுஞ் சிவமாஞ் 
தாமே உகாரந் தன்னுயி ராகிடும் 
ஓமென ஓங்கார மெழுத்து உடலாம் 
நாமே வகுத்து நலமுறைத் தோமே . 


53 


உரைத்தோர் பாத முன்மை வெளிபட 
நிறைந்த கருவில் நின்னயஞ் சொல்லுவேன் 
மறைத்தோ ரேசக மலரினில் பூரக 
மறைத்தது கும்பகத்தே அந்த காலனே . 


54 


காலான வாசி கருவான மூலம் 
மேலான வன்னி மெய்யான தீபம் 
பாலான அப்பு பதிவான பூரணஞ் 
சேலான போதம் சிவயோக மாமே . 


55 


சிவமான யோகத் தீபச் சுடரொளித் 
தவமாயி ருந்து தன்னிலை கண்டால் 
நவமான கிரகம் நடுவான வீடு 
அவமான மில்லா அனுக்கிரகம் பாரே . 


56 


பாரே பஞ்சாட்சர நிலையைக் 
காரே அன்னிலையைக் கடைக்கண் நீர்மையால் 
சேரே பிரமச் சிவபதந் தன்னிலே 
கூரே வசியென் குண்டலி தன்மையே. 


57 


குண்டலி தன்மையாம் சிவசதுர கிரிதனில் 
உண்மையாய்ச் சென்று உசந்தமேல் தீட்டினில் 
நன்மையா மந்த நடுவாங் குகைதனில் 
சின்மயமா கஅகத் தீட்சைக் கண்டேனே . 


58 


கண்டேன வர்பதங் கருணை புரிந்திட 
விண்டேன் மனந்தனில் வெகுளிக ளெல்லாங் 
கொண்டே னேனங் குருவுங் குணமாய் 
மனந்தனில் நின்ற தோரெழுத்தும் நினைவு சொன்னாரே . 


மச்ச -2 


10 


60 


61 


62 


சொன்னார் கருவுஞ் சூட்ச முழுதுங் 
கண்ணெ திரான காரணஞ் சொல்லி 
முன்னோர்கள் செய்த திறமையுஞ் சொல்லி 
விண்ணாளு மென்று விதியுரைத் தாரே. 
உரைத்தார் வயித்தியம் உண்மையாம் வாதம் 
நிறைத்தார் வசியம் நேரோடு வசிய 
மறைப்புடன் சரக்கு வைக்கு முறைமையும் 
வரைப்புடன் வாலை மவுனஞ் சொன்னாரே . 

அகத்தீசர் தெரிசனம் 
சொன்னார் கையப்பா கஞ்சொல் நிறைப்பாகம் 
பண்ணார் கனக்கின் பாகமுஞ் சொல்லி 
விண்ணேனா மென்று வேண்டின வரமுங் 
கண்ணாரச் சொல்லிக் கருமச்ச னென்றாரே. 
மச்சேந்திரனே மனமொரு வற்காய் 
நிச்சய மாகி நினவ யறிந்தால் 
அச்சம் கண்ட அருள்மா முனியை 
வச்சப் பொருளை மார்க்கமாய்க் கண்டிடே 
கண்ட பொருளைக் காரணமாக 
இன்று நான் சொன்ன யிருநூறு மந்திரம் 
விண்ட பொருளின் விபர மறிந்த 
பேரண்டமும் பிண்டமு மறிபவர் தானே . 
அறிவாகச் சொன்ன ஆதி நிகண்டு 
நெறியாகக் கண்டு நேர்நிலை பெற்றோர் 
திரிவான மலைகள் தோறும் குருவாய் 
நிறைவான நிலையின் குணமறி வானே . 

வாலைப்பூசை 


63 


64 


65 


குணமா யிருநூற்று கூறினோர் சூத்திரன்தான் 
தனமாகக் கண்டுத் தானறி வார்கள் 
கனமான யோகங் கருது வானப்பா 
இனமான சுருக்கம் ஒன்பதும் பாரே. 


66 


ஒன்பதுக் காதி ஒன்றாய மந்திரந் 
தன்பதி வாகத் தானறி வோர்கள் 
முன்பதி யான முதலாம் நடுமனை 
உன் பதிவான உடனறி வாலையே . 


67 


வாலைதன்பூசை வகுத்து னோங் கேளு 
காலமே நீயுங் கால்முகஞ் சுத்திசெய் 
ஞாலமாய்த் திருநீர் நயம்படப் பூசியே 
சீலமாய் நீயுஞ் சிவபதஞ் செய்யே . 


68 


சிவமது செய்து சிவமான விந்துவைத் 
தவமது வாகத் தன்னருள் போற்றி 
நவமது வாகநாள் ரவி யெனவே 
பவ மது தீர பாத்திரம் வேண்டே , 


69 


பாத்திரம் வேண்டிப் பரம வெளிதனில் 
நேத்திர மதனால் நன்னருள் கண்டு 
தோத்திரம் பண்ணிச் சுந்தரி பூசைசெய் 
யாத்திரைப் பொழுதினில் வருவான் தன்வாலையே . 70 


வாலையைக் கண்டு வணங்கு நீமைந்தா 
காலையு மாலையுங் கருத்தாய் வணங்கினால் 
ஆலையு மாகும் வறுத்தானுவந் தாள்வதும் 
இலையே உலகில் தவமது வாமே , 


71 


சிதம்பர பூசை 


தவமாஞ் சிதம்பரஞ் சாத்துறோங் கேளு 
உவமான மில்லா ஓங்கார வட்டத்துள் 
சிவமான விந்துவைச் சிம்மென்று பூசைசெய் 
நவமாங் கிரக நற்சிவ யோகமே . 


72 


யோகஞ் சிறந்த ஓம்சிவ சக்தியை 
ஆகம மாக அறிந்துநீ புசித்தால் 
தேகஞ் சிவமாஞ் சிவமாஞ் சிவயோகம் 
பாகமாய் நின்று பணிவது சித்தியே 


73 


12 


வைரவர் பூசை 


சித்திக்கும் வயிரவஞ் செப்புவேன் கேளு 
முத்திக்கும் வித்தா முதலாம் வயிரவம் 
பத்திக்குள் ளாகப் பரமவெளி தனில் 
புத்திக்குள்ளா மென்றுப் புனிதமாய் நின்றிடே . 


74 


நின்றிட வயிரவம் நேரே நிர்வாணமாய் 
கண்டிடும் போதில் கருணை புரிந்திடுஞ் 
சென்றிடு மந்த தெரிசினை யாகிடும் 
மண்டல மதனில் அமர்ந்திட முத்தியே 


75 


முத்திக் கொழுந்து முனை கொண்ட தீபம் 
பத்திப் பிடிக்கும் பதிவான வாசியை 
நித்தமும் நோக்கி நேர்நிலை கண்டால் 
சித்தம் பெருகிச் சிவனவனாமே . 


76 


முப்பு குருமுறை 


ஆமே சிவந்தான் அறிவான பூரணந் 
தாமெனக் கண்டு தன்னருள் பத்தி 
வாமமாய் நின்ற மதியை அறிந்தபின் 
காமனை வென்ற கதிரவன் றானே . 


77 


கதிரவன் முன்னே காமம் பெருகி 
மதிதனைக் கண்டும் மலரது பூத்து 
பதிதனில் வளர்ந்து பாருனிலைக் காரமாய் 
ததிதனில் போற்றத் தன்மையின் சுண்ணமே 


78 


சுண்ணமாய் நின்ற சுரர் பூபதிதான் 
தன்மை யினாலே சதாசிவ மானார் 
நன்மை பெருகி நாத மதனில் 
உண்மையினாலே உசந்திடும் நீரே . 


79 


13 


நீரான உப்பு நிலையான அப்பு 
சீராக கூடிச் சிவமாக நின்று 
கூறாக ரெண்டு மொன்றாகக் கூடி 
காராண காரங் கல்லுப்பு மாச்சே . 


80 


உப்பான கல்லு உவறான பூரண 
மப்பான விந்து ஆதி நிறாமயம் 
செப்பா யிரதம் சிவனாத விந்து 
முப்பான வழலை முடிதனிற் காணும் 


81 


சவுக்கார வைப்பு 


காணுமே மாலை கயிலாச பூரணம் 
தோணுமே அந்த தொடுகுறி போலவே 
வீணல்ல அந்த மெய்யான உப்புவை 
ஆணவம் நீக்கி அந்துப்பு வேண்டுவே . 


82 


83 


வேண்டுமே நாத மெய்யான விந்துவுந் 
தூண்டு சேர்வான துடியான கல்லுப்பு 
ஆண்டு கோள்மூன்று மறைந்திடும் விந்துவீர் 
வேண்டி யரைத்து மெய்யாக வட்டிடே. 
வட்டது போலே வடிவாயுருச் செய்து 
திட்டமாய் ரவியில் செம்மையாய்க் காய்ந்தபின் 
வட்ட தோட்டில் வைத்திடு பத்தெரு 
திட்டமாய் நீறி சிவ குருவாமே . 


84 


குருவான முப்பூ கூட்டி முடித்திட 
திருவான மாது செய்வது உண்டாம் 
உருவாய் அறுபது மோடி வொடுங்கிடுந் 
தருவான வைப்புச் சரக்குச் சொல்வேன். 


85 


சொல்லுவேன் சீனந் தொடுகுறி போலே 
நல்லுறவா முப்பு கல்லுப்பு ரெண்டு 
மல்லும் பழச்சார் ஆட்டித் தயிர்விட்டு 
பல்லுற வாகப் பாண்டத்தில் மூடே 


86 


14 


மூடியே சாணி முழுதுமே பூசி 
நாடியே ஆவின் பதிதனில் தாக்கி 
கூடியே மண்டலங் குறிப்பாக வைத்துத் 
தேடி யெடுக்கச் சீனமு மாச்சே 


87 


ஆலாத்திக் கற்பூர வைப்பு 


ஆச்சடா பூரம் அதினுட வைப்பு 
நீச்சடா சொல்வோம் நினைவுடன் கேளு 
பேச்சடா சீனு வெடியுப்புடன் ரெண்டும் 
பாச்சடா மூலம் பதிவுடன் சேரே . 


88 


சேர்த்தே யிடித்து பாண்ட மதிட்டு 
வார்த்தே மூடி சீலைமண் செய்துக் 
காத்தே மண்டலம் கருவாக பூமியில் 
ஆத்திநீர் யெடுக்க ஆலாத்தி யாமே . 


89 


வெண்கார சாரம் 


ஆமே கல்லுப்பு நல்லுப்பு ரெண்டும் 
தாமே படிகந் தானொடு அண்டம் 
நாமே உளுந்தும் நல்மணி குண்டு 
வாமென மறவாய் வகையுட னிடியே 


90 


இடித்துடன் பால் வாத்தியல் புடன்கிண்டி 
தொடுத்துடன் பானையில் தோண்டியே மூடிக் 
கடுத்துடன் மண்டலங் காத்து நீ வாங்க 
விடுத்த வெண்காரம் விளைவிது வாமே . 


91 


விளைவான சாரம் விபரமது கேள் 
தளைவா மதுநீர் தன்னொடு நீரும் 
வளைவாம் அமுரி மதகரி நீருங் 
குளைவாக ஒன்றாய்க் கூட்டி நீ சேரே . 


92 


15 


சேர்ப்பது வெடியு சிவமான சுண்ணமுங் 
கோர்த்ததி னோடே குமிறி யெளித்துக் 
கார்த்திடு மண்டலக் கருவாய்ப் புதைத்துப்பின் 
சாற்றிடு சரக்கு சாரம தாமே . 


93 


துருசு 


சாரமாந் துருசு தன்னொடு முறைமைகேள் 
சாரம் தான் கல்லுப்புத் தண்ணீரை 
வீரமா மூலம் விசையுடன் சேர்த்துப் 
பாரமாந் தயிரும் பலமுட னீரே . 


94 


துருசு பாசாணம் 


நீருடன் உப்பு நிலையுடன் கூட்டி 
பாருடன் செப்புப் பாத்திர மதனில் 
நீருடன் சென்று நினைவுடன் மண்டலம் 
வாருட னெடுக்க வகையுடன் துருசே 


95 


துருசு பாசானஞ் சொல்வது கேளு 
பருசுடன் வெடியுப்பும் பச்சையுஞ் சீனமும் 
நெறியுடன் சரியாய் நேரது சூதங் 
குறியுட னொன்றாய் கூட்டி நீ சேரே . 


96 


சேர்த்துப் பொடித்து தீயிற் கருவிடு 
பார்த்துப் பன்றி நெய்யது கூட்டி 
வார்த்துப் பிசைந்து வட்டிகைத் தனிலிடு 
மாத்துரு வட்டிகை மயங்காதே பூரமே . 


97 


பூரத்தினாலே பொட்டியும் மூடியும் 
வாரொப்பாய்ச் செய்து வைத்திடு மருந்ததில் 
நேரோப்பா மூடி நெருட நெரித்திடப் 
பாரோத்துக் கட்டிப் பாசாண மாமே . 


98 


16 


ஆமே கெவுரி அதினுட முறைமைகேளு 
தாமே வெடியுந் தனக்கொரு நாகமும் 
வாமெனச் சூதம் வகையுடன் தாரமுஞ் 
சாமே பொடித்துத் தரம் பன்றி நெய்யே . 


99 


நெய்யுடன் மஞ்சள் கருவுடன் கிண்ணியில் 
பைய்யவே வைத்துப் பதிலாக மூடி 
துய்யவே துய்யலில் சூழல் யெரித்திட 
அய்யனே மஞ்சள் கெவுரியுங் காணே . 


100 


கெவுரி வீரம் 


காணவே வீரம் கருவுடன் சொல்வேன் 
சீனமும் வெடியுஞ் சீர்ந்திடுஞ் சாரமும் 
பேணவே கல்லும் பிலமான யிந்துப்பு 
தோணவே துருசுங் தொகைசரி கூட்டிடே 


101 


102 


கூட்டிச் சரியிடை குருவாஞ் சமமதை 
மாட்டிப் பொடித்து மாவா யதையெடு 
நாட்டியே காசிக் குப்பி நடுவினில் 
ஊட்டி மேற்சீலை ஒன்பது செய்திடே 
செய்திடு பாண்டத்தி யல்பாய் மணலிடு 
கொய்திடு குப்பியை உள்ளமைத் ததன்மேல் 
மொய்த்திடு மணலை மூக்குள் வாயிடு 
யெய்திடு மணலை யெரித்திடு சாமமே . 


103 


சாமமெரித்தி தன்மையாய் குளிர்ந்தபின் 
ஓமெனக் குப்பியை உடைத்துக் கருவெடு 
தாமெனக் கருவில் தன்னொடு ஆதியும் 
வாமெனப் பாரையும் வளரன்ன பேதியே 


104 


பேதிக்க ஒன்றாய்ப் பெருகப் பொடித்திடு 
வாதிக் குப்பியில் வைத்து முன் போலெரி 
சாதிக்க ஆறு சாம மெரிந்தபின் 
ஆதிக்க வீரம் அசையாத வீரமே . 


105 


17 


வீரமே செய்ய வேண்டினார்சித்தர்கள் 
பாரமென் றெண்ணிப் பாடினார் முன்பின்னாய் 
சாரமாய் கொங்கணர் சாத்தினார் வீரமும் 
யாருமறி யாரவன் பாடல் முத்தியே. 


106 


முத்தி யாமச்ச முனிபாட லெண்ணூறுஞ் 
சித்தியாய்ப் பார்த்து தேறினான் . கொங்கணன் 
பத்தியும் முத்தியும் பார்த்துப் பதவியில் 
சித்தம் பெருகிச் சிவமது கண்டானே 


107 


கண்ட தெண்ணூருங் கருவான மந்திரங் 
கொண்டவர் மனதில் குருமொழி யாக 
விண்டிடப் போகா விண்ணிடிதான் வீருஞ் 
சண்டளுக் குயிராய்த்தான் மாறுவானே 


108 


மாளுவான் பெண்ணின் மயக்க மதனில் 
வாழுவான் அவனுரு வாக மூடர் 
கோளுங் குடிலங் கூறுவான் மூடர்கள் 
கால்நிலை யறியா கதைகள் சொல் வானே . 


109 


சொல்லுவார் மூடர் துகளர மாட்டார் 
நல்லவர் போல நல்மொழி கூறி 
கொல்லுவாரு யிரைக் கூற்றுவன் போலே 
தொல்லைகள் செய்து சுழலுவான் பாரே. 


110 


பார்தன் னுயிர்போல பண்புடன் பாரு 
நீர்மை யற்றவர் போலிறைச்சிகள் தின்பார் 
சார் புற்றுவார் பொற் சாதிப்பான் பூசையில் 
நேருற்ற பூரணம் நிலையறி யார்களே . 


111 


நிலையா திருளில் நின்னரு ளென்று 
வலையான மாய்கையில் மயங்கித் தவித்துத் 
தொலையாச் சுழியைத் துருவம் தென்று 
கலையான வாசியைக் களிப்பான் கசடனே . 


112 


மச்ச -3 


18 


கசடற வைக்க நாட்டுறேன் மைந்தா 
நிசமாய்ப் பிரமம் நிலையிது வென்று 
கிசமாஞ் சுழியைக் கிருபையாய்க் காட்டி 
திசமா மிதுவெனச் செப்புவான் பாரே . 


113 


பாரினில் மாந்தர் பல விதமாகக் 
கூருடன் சொல்லி குலைவலி அளிப்பான் 
நேருட னிலையும் நிலையுட வளியுஞ் 
சீருட மூலரு வசி யானே . 


114 


அறியான புருவ மதில்நடு தீபங் 
குறியான வாசிக் குணமது அறியான் 
பறியான உருவக் காபத் துண்மை 
பெருவெளி திருவான மூலஞ்செய் விதுவாமே . 


115 


செயலிது வான சித்திர னாடி 
நயமுடன் சொல்வேன் நடுமுது கதினில் 
சுயமுடன் மூல சுடரது தோன்றி 
யியல்புடன் பிடரியில் எய்திடும் பாரே . 


116 


லிங்கம் 


பாரே பொதிகை பதிவாம் பிடரியில் 
நேரகத் தீட்சர் நிலையது வாகும் 
சாரதில் பிரமந் தன்னொளி வாகும் 
பாரதில் நீயும் பரிபூ ரணமே 


117 


பூரணமாம் பரிபூரணந் தன்னைக் 
காரி யுருமையங் கருணைப் பெருவெளி 
பார்குரு நாதன் பரவெளி யதனில் 
சார்திரு தீபந் தண்ணொளி தானே. 


118 


தானான லிங்கந் தன்மையைக் கேளு 
கோனான சூதங் குருவங்கம் ரெண்டு 
மூனாக ஒன்றாயுடன் சேரதில் குரு 
தேனான சீனம் சேரதில் பாதியே . 


119 


19 


பாதியைச் சேர்த்துப் பதிவாய்ப் பொடி செய்து 
ஆதியாங் குப்பியதில் விட்டெ றித்திடு 
நீதியாய்ச் சாமம் நினைவா யெரித்திட 
சோதி போலிங்கஞ் சுந்தர மாமே . 


120 


சுந்தர மாகி துவங்கு மெண்ணூறு 
மந்திரந்தனை மகத்தான கொங்கணர் 
தந்திர மாகத் தன்மனம் நோக்கி 
அந்தர மதனி லாதி கண்டானே . 


121 


ஆதி சரக்கு அறுபத்தி னாலும் 
வாதிகள் மெச்ச வைத்தனர் கொங்கணர் 
நீதிக ளோடே நினைவை யறிந்தால் 
சோதித் துருவங் துலங்கு வதறியே . 


122 


துலங்கிய சிங்கி துலங்குவேன் கேளு 
நிலங்கரு நாகம் நீர்வெடி யுப்புச் 
சிலங்குரு னாதமுஞ் சீனமுங் கூட்டிப் 
பலங் கருவாகப் பதிவுடன் பொடியே 


123 


சிங்கி பூரம் 


பொடிதனைக் குகையில் பொருந்தவே யிட்டு 
அடிதனில் தூளை யிட்டதின் கீழ்க்குகையைத் 
திடமுடன் புடமதிற் சென்றது உருகி 
வடிந்திடு மடியில் குகையி னிறத்தானே . 


124 


சாம்பிறாணி 


தானதை யெடுத்துத் தன்மையாய்ப் பார்த்தால் 
தேனதினி றமாய் சிங்கி யுமாகு 
மானதோர் சிங்கி ஆதிச் சரக்கது 
கோன வனருளால் குருமுறை பாரே . 


125 


20 


முறையான பூரமு முடிக்கும் வகை கேள் 
நிறையான பூரம் நேர்வெடி சீனமுங் 
கரையாத காரமும் கணக்குஞ் சரியதாய்த் 
துறையாகக் கூட்டித் தோண அரைத்திடே. 


126 


அரைத்திடு சந்தனக் கியாழம் தனிலே 
கறைகள் போற் கலசந் தனிலிடு 
நிறைந்த வால்மிளகுப் பொடியதிற் சேர்த்து 
திறத்துடன் பூமியில் சேரு மண்டலமே 


127 


128 


மண்டலஞ் சென்று வகையுடன் எடுத்தால் 
கொண்டிடு பூர குருவாக நிற்கும் 
அண்டர்கள் மெச்சும் ஆதி சரக்கிது 
தொண்டர்கள் செய்யுந் துரையிது வாமே . 
ஆமே சாம்பிறாணி அதினிட முறமைகேள் 
தாமே குங்கிலியந் தன்னொடு அரக்கு 
வாமெனக் கருவாய்ப் பட்டையுங் கூட்டி 
நாமென குடித்து நன்றாய்ப் பொடித்திடே. 
பொடிதனை யெடுத்து போட்டிடு பானையில் 
வடியுட னெய்யில் மத்தித்துப் பிசைந்திடு 
வடியுடன் குப்பியில் வைத்து எரித்திட 
படியுட னுருகும் பதந்தனைப் பார்த்திடே 


129 


130 


பார்த்திடு பதந்தான் பதிவாயுரு கிடில் 
மாத்திடும் பானையில் வளம் பிறச்சுண்டிடும் 
பேத்திடுங் கட்டிப் பிலமா யிறு கிடுஞ் 
சாற்றிடும் பேரு சாம்பிராணி தானே . 


131 


நாக வைப்பு 


தானென்ற நாகத் தன்மையைக் கேளு 
கானென்ற வெள்ளிக் காரிய சூதங் 
கோனென்ற மூன்று குணமா யுருக்கி நீ 
பானென்ற கல்வம் பதமாய்ப் பொடித்திடே . 


132 


21 


பொடித்திடு மருந்து போடுவிதங் கேளு 
தடித்திடும் வெடியுந் தாளகங் கெந்தியும் 
மடித்துடன் பொடித்து அமைத்திடு குகையினில் 
நொடித்திட அடுப்பில் நோக்கி யெரித்திடே. 


133 


எரித்திடும் போதில் யிதமா யுருகித் 
தடித்து உருகுங் குளம்பது தன்னை 
வரித்திடுஞ் சவர்த்திடுங் கண் விழுந்த 
தரித்திர மேதுதண் ணோகஞ் சித்தியே 


134 


சித்திக்கும் நற்சியமா மெண்ணூறு 
முத்திக்கி நல்ல மோட்ச மிதமாகும் 
புத்திக்குள் நின்ற பொருளது தோன்றும் 
சத்திய மாக தன்னருள் காரே . 


135 


கருவங்க ரசிதம் 


காப் பெண்ணூறு கண்மணி போலே 
பார்ப்பது பதனம் பதனமாக 
சேர்ப்பது குகையில் திறமுடன் வைத்து 
கூற்புட னீயுங் குருவெனக் காரே 


136 


காரு மின்னூலைக் கசடனுக் கீயர் 
நேரெனப் பார்த்து நிலை யறிவார்க்கீய 
நாவரெனினும் அயர்ந்துநீ பேசு 
சாவது பிடதிதன் சுழி முனையே 


137 


வெள்ளி ரசிதம் 


முனையினில் தீப முச்சுட ராகு 
மனைதனைக் கண்டு மகிழ்ந்துநீ பாரு 
சுனையினில் நீரே புருவத்தி லேத்தி 
அனைதனில் நின்று அருளதைக் காரே . 


138 


22 


கார வங்கரசிதங் கருத்துடன் கேளு 
வேர்வங்க ரசமும் வெடியுடன் தாளகம் 
நேருட னொன்றாய் நிமித்துப் பொடிசெய்து 
பாரந்தக் குகையிற் பதித்து எரித்திடே. 


139 


எரித்திடும் போதி லிளகி யிருக்கிடு 
பரித்திடும் வங்கரசித மீதென்றுங் 
குறித்திடுஞ் சித்தர் கூட்டு வகையிது 
விரித்த பொருளின் விபரமீ தாமே 


140 


தாமென வெள்ளி ரசிதமது கேள் 
நாமென நின்ற நல் வெள்ளிரசமு 
மோமெனக் கெந்தி ஒளிர்வங்க தாளகம் 
மாமெனக் கூட்டி அமிழ்த்திப் பொடித்திடே. 


141 


பொடிதனைக் குகையில் போதர் வாயிடு 
அடிதனைத் தீயை யமர்த்தி எரித்திடப் 
படிதனி உருகி பக்குவ மாகுந் 
திடமுட னாறிச் செம்மைய்ய தாமே . 


142 


ஆமென வெள்ளி அமர்ந்திடும் ரசிதந் 
தாமெனக் காணதன் னருள் வேணும் 
நாமெனும் நிலையும் நடுநிலை பார்த்தால் 
ஓமெனு மந்த உண்மை யிதாமே . 


143 


உண்மையாய் யிங்கு உரைக்கிறோங் கேளு 
நன்மையா யுள்ள நயமுடன் கடுகுச் 
செம்மையாய்க் கூட்டிச் சேர்த்தரை மைப்போல் 
உண்மையாய் வெளியில் யாவும் வைத்திடே 


144 


உலர்ந்திடும் வேப்பம் பட்டையில்த் தயிலம் 
நலநதி களாக நயமா யெடுத்திடு 
சிலந்தனில் சரக்கைச் சேர்த்துப் பிசைந்திடு 
குலந்தனி லாதி கூட்டி யுருட்டிடே . 


145 


23 


உருட்டியே பீங்கான் றாளி யிற் சேர்த்திடு 
குருட்டினில் மண்டல மிருத்தி யெடுத்திடக் 
கருத்துடன் சமைந்து காரண மாகி 
திருத்தமாய்க் காயஞ் செய்மையாய் வீசுமே . 


146 


வீசுமே காயம் வீறு களேறிச் 
கூசுமே நாசிக்கு முறயெரித்துமே 
வாசிகள் வீடரை வாங்கித் 
தகத்திடுந் தேசுக ளான தேகத்துக் குறுதியே . 


147 


உறுதிகள் சொன்ன உண்மை யெண்ணூறும் 
நெறியுடன் பார்த்து நேர்நிலை பெற்றோர் 
கருவுடன் குருவுங் காரண மாக 
திருவருள் பெற்ற சித்தமு மாமே . 


148 


தொட்டி வைப்பு 


சித்தமாந் தொட்டி செப்புவேன் கேளு 
பெத்திடு வங்கம் பேரது ரெண்டுஞ் 
சுத்திடும்ரசமுஞ் சுகமுடன் கூட்டி 
சத்தமுங் கெந்தியுந் தாளகஞ் சேரே. 


149 


சேர்த்திடுந் துருசு செம்மையாய் கேளு 
பாத்தொரு நிரைமாயப் படியப் பொடித்திடு 
வார்த்திடு குகையில் வளமா யெரித்திடப் 
பார்த்திடத் தொட்டிப் பாசாண மாமே . 


150 


வெடியுப்பு பூநீர் 


மென யெண்ணூரடி முடி பார்த்தால் 
தாமெனத் தொன்றுந் தன்மை வெளிப்படு 
வாமென அந்த மதியா அமிர்தமும் 
மென மூல மொளிதருந் தீபமே . 


151 


24 


தீபம தான சிவசத்தி ரூபமுந் 
தீபமாய் நின்று தேகமுஞ் சித்தியாந் 
தீபத்தில் மூலஞ் சென்றிடும் வாசியாந் 
தீபஞ் சிவமாயச் சென்றிடும் யோகமே . 


152 


யோகத்துக் காதி ஒன்றான அட்சரந் 
தேகத்துக் காதி சிவசத்தி மூலமாம் 
யோகத்துக் காதி யென்னென்று சொல்வேன் 
தாகத்துக் காதி தண்ணீர திகமே . 


153 


அதிகச் சரக்கு ஆறில் லவண 
மதியான உளசாம் வடித்துநீர் காய்ச்சி 
நிதியான சம்பள நீரைத் தாக்கிடில் 
விதியான கம்பி வெடியுப்பு மாச்சே . 


154 


உப்பான பூனீர் உரைக்கும் வகை கேள் 
வெப்பாஞ் சவரு வெண்படியேரு 
அப்பினில் போட்டு அலையக் கரைத்ததைக் 
கொப்பமாய் ரவியிற் கூர்மையாய்க் காய்ச்சிடே . 


155 


சவுக்காரம் , சாரலவணம் , சனாதிச்சாரம் , 

வெச்சாரம் 


காய்ச்சிட பூவு கருவான பூனீரு 
மாச்சிடப் பூனீர் வளமாஞ் சரக்குக்குப் 
பாச்சிட அந்தப் பதிவாகக் கட்டுண்ணு 
மூச்சிடப் போகா முனையான தீயென்னே. 


156 


தீய சவுக்காரஞ் செப்புவேன் கேளு 
மாயாதி பூனீர் வளர்வெடிச் சாரமுந் 
தோய்வெடி நீரிற் சுண்டிடக் காய்ச்சி 
வாயூர யெண்ணை வடித்து உருட்டிடே. 


157 


25 


உருட்டிய காரம் ஓம் சவுக்காரமும் 
மருட்டிடுஞ் சரக்கை வாட்டி யெடுத்திடு 
திருட்டுகள் பேசித் திரிகிற வாதியை 
மெருட்டு மிக்காம் வேதைகள் கோடியே 


158 


கொடியான சார லவணமது கேள் 
நெடியாணைப் பூனீர் நேர்கரி உப்பும் 
படியான தேசியில் பதமா யெரித்திட 
மடியாத சார லவண மிதாமே . 


159 


தாமென சத்தி சாரமது கேள் 
நாமென னீரில் நல்வெடி சாரமு 
மாமெனப் பூவுமதுகரியுப்புடன் 
சாமெனக் காய்ச்ச சத்திநவச் சாரமே 


161) 


சார மாம் நவச் சார மதுகேள் 
காரமாம் வெடியுங் கல்லு நீருப்புடன் 
பாருடன் அதுவும் பதமாய் அமுரியில் 
நேருடன் காய்ச்ச நீர -நவச் சாரமே . 


161 


நிசமான காசிச் சாரமது கேள் 
வசமான பூனீர் வளர்வெடி நீருப்பு 
கிசமான யெவாச் சாரமுங்கூட்டியே 
பசமான தேசியில் பதமா யெரித்திடே 


162 


காசிச்சாரம் சுகபஞ்சாட்சரம் கெந்திவைணம் 


எரித்திடக் காசி இதமான சாரமாங் 
குரித்த சரக்கைக் குணமாக்கக் கட்டுண்ணு 
விரித்த சடையன் வேதாந்தச் சாரத்தைத் 
தரித்த யெண்ணூரில் தான வனானதே. 


163 


தானா மேக பஞ்சாட் சரமதுகேள் 
வானாம் வெடியும் வளமான கல்லும் 
கோனாமமுரி கொடிய நீ ருப்புடன் 

தேனான காசிச் சாரமுஞ் சேர்த்திடே. 
மச்ச -4 


164 


26 


சேர்த்திடும் ஆனைச் சிவமது தன்னிலே 
பார்த்துக் கரைத்துப் பதமாய் யெரித்திடப் 
பூத்துப் பொலிந்து பொன்றியே கன்றிடும் 
ஏத்தியே சரக்கு யோகம் படிச்சாரமே . 


165 


சாரமாஞ் சீனம் லவண மதுகேள் 
வாரமாம் பூனீர் வளர்கல்லு நீருப்புக் 
காரமாம் வெடிசரிக் காடியி லெரித்திடப் 
பாரமாஞ் சீன லவண மீதாமே . 


166 


தாமெனக் கெந்தி லவண மதுகேள் 
ஆமென வெடியு மதினுட சாரமும் 
நாமென உப்பும் நலமான சீனமும் 
வாமென அமுரியில் வளமா யெரித்திடே. 


167 


யெரித்திட உப்பு யிருகிச் சிவந்திடும் 
தரித்ததோர் கெந்தி லவண மதிப்பாங் 
குரித்ததோர் ரசமுங் குணமா யிருகிடும் 
மரித்த ரசமும் மகத்தான சித்தியே 


168 


சித்திக்கும் வேண்டியே செப்பு வேன்இந்துப்பு 
முத்திக்கிச் சீனமு முதலான கல்லுப்பும் 
வெத்தி வெடியுடன் மேலான சாரமுஞ் 
சுத்தி நீருப்புடன் சுகமாகக் கூட்டியே 


169 


இந்துப்பு சிந்துப்பு அட்டுப்பு 


கூட்டிடு தேசி ஆவினீர் தன்னோடு 
ஆட்டிக் கரைத்து அனலி லெரித்திட 
நீட்டி யெரித்து நினைவா யிறக்கையில் 
நாட்டியே பூனீர் நலமா யரையிடே. 


170 


அறையிட்டு மூடி அனலில் வெதுப்பிட 
விறையிட்ட வாயுவை இறக்கு மிந்துப்புவாந் 
துரையிட்ட நேர்மை துரத்தி ஒடுக்கிடும் 
நிறையுற்று மாது நின்னய வாகுமே . 


17 ) 


27 


ஆகவே சிந்து அதிக லவணம் 
வாகுடன் சொல்வோ மகிழ்ந்து நீகேளு 
பாகுடன் சாரம் படிகமாஞ் சீனம் 
தாகமாம் வெடியுந் தனிப்பூ வழலையே. 


172 


வழலையோ டொன்றாய் வாகுடன் கூட்டி 
நிழலைக் கண்டஞ்சும் நீரதில் கரைத்து 
சுழல் படாமல் சுண்ட யெரித்திட 
சிலைபோற்ற சிந்து லவண யிதாமே . 


173 


ஆமென அட்டுப்பு அன்புடன் சொல்வோந் 
தாமே பூனீர் தனிவெடி சீனம் 
நாமெனச் சாரம் நலமான இந்துங் 
காமென தண்ணீரில் கணக்கா யெரித்திடே. 


174 


எரித்திடும் போதி லியல் பதங் கண்டு 
குறித்த நல்சட்டியில் குணிமா யுறுக்கீடு 
சுரித்துட னாறி சுழன்றது கட்டியாம் 
மரத்துட னுப்பு மட்டுப்பு வாமே . 


175 


நல்லுப்பு சூடனுப்பு சவட்டுப்பு 


ஆமென கல்லுப்பு அன்புடன் சொல்வோந் 
தாமே நீருப்பு நன்னொடு சாரமும் 
நாமே வெடியும் நலமான பூனீரும் 
வாமார் தேசியில் மயங்க யெரித்திடே. 


176 


மயங்க யெரித்து வளமாகச் சுண்டினால் 
தயங்கியே உப்புந் தானங்கே கட்டிடுஞ் 
செயங்கொண்ட உப்பு திருவான கல்லுப்பு 
நயங்கொண்டு பார்த்தால் நாட்டங்கள் காணுமே . 


177 


நாட்டமாஞ் சூடலை மான உப்பு 
தாட்டிகமாம் வெடி தன்னோடு சீனமுங் 
காட்டிய சாரங் கடிய கல்லுப்பு 
நாட்டிய பூனீ ரதினிடை கூட்டியே 


178 


281 


கூட்டிப் பொடித்து குருவான வாலைநீர் 
நாட்டிக் கரைத்து நலமா யெரித்திட 
பூட்டிய உப்புது மையாய்க் கட்டியே 
சூட்டி யெடுக்கச் சூடனுப் பானதே . 


179 


உப்பான சவட்டுப்பு முறைமை கேள் 
அப்பான பூனீரதி லிங்கு காரமும் 
வெப்பாம் வெடியும் வெண்சீனஞ் சாரமுந் 
செப்ப முடனே தேசியி னீரிடே . 


180 


தேசியி னீரில் சிறக்க கரைத்தபின் 
மாசியில் லாமல் வைத்து யெரித்திட 
நேசமாய் வத்தி நின்ற தொகுப்பது 
வாசம் நிறைந்த வளர்சவுட் டுப்பதே 


181 


கட்டுப்பு வெள்ளீயம் தொட்டியுப்பு பாசாணம் 
உப்பில் கட்டுப்பு உகந்துநான் சொல்வேன் 
செப்புங் கரியுப்பு சேரும் வெடியுப்பு 
கொப்பான சீனம் கொடிய நவச்சார 
மப்பான நீரில் அடங் கரைத்திடே , 


182 


கரைத்திட் டடுப்பில் கண்விட் டெரித்திட 
விரைத்தது உப்பு வெண்மையாய்க் கட்டுண்ணும் 
நிறைத்திட்ட மாக நின்ற தோருப்பிது 
உறைத்திடப் போகா உண்மை கட்டுப்பிதே. 


183 


உண்மையாய்க் காரசாரமு முரைத் திட்டோம் 
நன்மையாய் பார்த்து நடுநிலைப் பற்றினால் 
உண்மை பெருகி ஓடுந் துரைக் கெல்லாந் 
தன்மை யாங் காரசார முறையிதே. 


184 


முறைமையான வைப்பு பாசாணஞ் சொல்வேன் 
நிறையாகக் கண்டு நின்னருள் பெற்றால் 
துறையான வைப்பு துலங்கு மெண்ணூறில் 
வரையாஞ் சரக்கு வைப்புச் சொல்வேனே . 


185 


29 


சொல்லுவேன் தொட்டியைப் பாசாணந் தன்னை 
வெள்ளி காரீயம் வெண் சாரை நாகமுந் 
துள்ளிய ரசமுந் தொய்வாகக் கூட்டியே 
தென்னிய துருசுஞ் செய்சாரங் கூட்டிடே . 


186 


187 


188 


செப்புத்தொட்டி , அயத்தொட்டி 
கூட்டிப் பொடித்து குகையில் உருக்கிட 
நாட்டிய தொட்டி நல்ல பாசாணமாம் 
பூட்டிய பூட்டுப் புதுமைக் குருவாகுங் 
தாட்டிக மான சமத்தை யறிந்திடே . 
அறிவான செப்புத் தொட்டிய தைக்கேள் 
நெறியான நாகமு நேர்ரச வங்கமுங் 
குறியான லிங்கமுந் தாளகமுங் கூட்டியே 
சரியாய்ப் பொடித்து சாத்திடு குகையிலே. 
குகையை யெடுத்துக் கூர்மையாய்க் காட்டிட 
வகையுடன் சேர்ந்து வளமா யிறக்கிடுந் 
தகையுடன் குகையில் தானது பார்க்க 
துகையுடன் செப்புத் தொட்டிய மாமே 
ஆமென அயத்தொட்டி அன்புடன் சொல்வேன் 
காமென வங்கமுந் தன்னொடு நாகமும் 
நாமெனச் சூதமும் நல்லதோர் கெந்தியும் 
ஓமென லிங்க முடன்தாரங் கூட்டியே . 
தாரமுடனே சரக்கைப் பொடித் திட்டு 
காரமாய்க் குகையில் கூட்டி யுருக்கிடச் 
சாரமா யுருகித் தன்னி லடங்கிடும் 
வாரமா மயத் தொட்டியு மாகுமே 


189 


190 


191 


புத்துத் தொட்டி 


ஆகுமே புத்துத் தொட்டிய தைகே 
நாகம் வெண்வங்கமும் நயமான லிங்கமும் 
பாகுடன் தாளகம் பதிவாம் வெடியுப்பு 
வாகுடன் கூட்டி வகையாய் பொடித்திடே . 


192 


30 


பொடித்த பொடியைப்போது வாங் குகையினில் 
வடித்த அளவில் வாகுட னருக்கினால் 
அடுத்து இறக்கி அன்பாகக் கட்டுமே 
தொடுத்த தோர்புத்துத் தொட்டியி லாச்சே . 


193 


ஆச்சே ரத்த சிங்கியைக் கேளு 
வாச்சிடு துருசும் வளமான கெந்தியும் 
மூச்சே னத்தார் முடிவான லிங்கங் 
காச்செனக் காரங் கண்டிடைத் தூக்கிடே. 


194 


தூக்கிப் பொடித்து துருவான செப்புனில் 
தாக்கியே மூடித் தனலிட் டெரித்திட 
பாக்கியம் போலே பதிவா யுருக்கியே 
சீக்காம் ரெத்தச் சிங்கியு மாகுமே . 


195 


சிங்கியா மேம சிங்கியைக் கேளு 
தங்கிய தாரந் தன்னொடு லிங்கமும் 
பொங்கிய கெந்தி பொலிவாந் துருசொடு 
மங்கிய காரம் நாகவளர் வீரங்கூட்டிடே 


196 


கூட்டிப் பொடித்துக் குருவாய் அயச் செப்பில் 
நாட்டியே மூடி நலமா யெரித்திட 
ஆட்டிய மருந்து அடவா யுருக்கியே 
பூட்டிய யேமம் பொலிவான சிங்கியே . 


197 


ரசித சிங்கி தீன முறுவல் 


பொலிவாய் ரசிதம் பொங்கிய சிங்கிகேள் 
மலிவான தாரம்வளர் வீரந் துத்தமுங் 
தெளிவா மனோசீலை சிங்கியும் வெள்ளையு 
மொளிவான பூவு மொன்றாய்ப் பொடித்திடே. 


198 


ஒன்றாய்ப் பொடித்து உருவான வெங்கலம் 
நன்றான செப்பினில் நயமாக மூடியே 
குன்றாத தீயில் குணமா யெரித்திட 
பன்றாம் ரசித் சிங்கியும் பார்த்திடே. 


199 


31 


பாருதீ முருவலப் பாசாணந் தன்னையே 
சீர்பெரு கெந்தி திருவா மனோசீலை 
கார்பெரு தாரங் கனத்தபா சாணமுமது 
மோபெரு துருசு யேகாந்த வீரமே . 


200 


வீரத்துடனே விளங்கிய நாகமும் 
பாரெத் தரசமும் பகிவாய்ப் பொடிசெய்து 
நேரொத்த குடவன் நேர்ந்த சிமிழினிலே 
சீரொத்து வைத்த சிக்கென மூடியே . 


201 


மூடியோர் முழத்தில் முடியப் புடமிடு 
வாடியுருகி வலுமை யாய்க்கட்டும் பார் 
நாடியெடுக்க நல் மணியாகவே 
பாடிதீ முருவலப் பாசாண மாமே . 


202 


கார்முகில் , லிங்க பாசாணம் , வெள்ளை பாசாணம் 


ஆகுமே கார்முகிலப்பனே சொல்வே 
னாகுமும் வீரமும் நல்ல பாசாணமும் 
பாகுடன் லிங்கம் பச்சையுங் கூட்டியே 
வாகுடன் தாரமும் வரிசையாய்க் கூட்டியே 


203 


கூட்டிப் பொடித்துக் குகையாய் அயச்செப்பில் 
நாட்டியே மூடி நலமாய்ப் புடத்தினில் 
வாட்டி யெடுக்க வளமா யுருகியே 
ஆட்டிய கார்முகில் அதிக பாசாணமே 


204 


பாசாண லிங்கம் பகருவேன் மக்களே 
கூசாமல் வீரம் குருவா மனோசீலை 
பேசாத வங்கம் பெரிதான கெந்தகம் 
மாசான துருசு அதில்ரசங் கூட்டிடே. 


205 


கூட்டிப் பொடித்துக் குப்பியில் தாக்கியே 
ஆட்டி மண்சீலை அஞ்சரை தாக்கிடு 
தீட்டிய தாழியில் செம்மி மணலிட்டு 
மாட்டிடு தீமைவள ரஞ்சு சாமமே . 


206 


32 


சாமமே சிந்து தானொடு குப்பியை 
யேம் நிறம் போலிருக்கும் லிங்கமும் 
தாமிதமில்லைச்சாதா கொடி வேதையாம் 
காமனை வென்ற கருணைக் கண்பார்த்திடே. 


207 


208 


பாத்திடு வெள்ளைப் பாசாணந் தன்னையே 
நீத்திடு வெள்ளை நேரசந் தாளகம் 
சாற்றிடும் வீரம் சதிராம் வெடியுப்பு 
ஆத்திடு மொன்றாய் யரைத்துப் பொடித்திடே. 
பொடிதனைக் குப்பியில் போட்டு மண்சீலைசெய் 
வடிலுள்ள தாழியில் வைத்து மணலிடு 
சடுதியில் தீயைத் தாக்கிநால் சாமமு 
முடிவாக காய்ந்தால் முத்துப்போலக் கட்டுமே . 


209 


ருகிடும் 


கட்டியிருக்கி கனத்த பாசாணமும் 
திட்டமாய்க் குப்பியில் சேர்த்து யிருகிடும் 
வட்ட மதியென வளர்கயி லாசமுங் 
கிட்ட நின்மெய்திடுங் கிறுவை யாமாதியாம் . 


210 


வீரப் பாசாணம் 


ஆதியாம் வெள்ளை அறிந்தவர் சித்தனாஞ் 
சோதியில் னாதந்து லங்கும் வனிடம் 
நீதியிற் தீபம் நேர்நிலை யாகிடுஞ் 
கோதில்லா ஞானக் குருவரு ளாமே . 


211 


குருவாங் கெவுரி கூட்டும் வகை கேள் 
திருவான வெள்ளை சேர்த்திடு வீரமு 
முருவான நாக முகந்திடு துள்ளியும் 
தருவான சச்சையுந் தன்னொடு தாரமே . 


212 


தாரமோ டொன்றாய்த் தகத்துப் பொடித்திடு 
ஆரமாஞ் செப்பு அகிலி லடக்கியே 
சாரமாய் மூடி சாத்துமண் சீலைதான் 
காரமாஞ் சட்டியில் கருக யெரித்திடே . 


213 


33 


எரித்த பதந்தான் எள்ளுப் பொரித்திடு 
குறித்தப் பதத்தில் குணமா யிறக்கியே 
தரித்த மருந்து தன்மையாய்க் கட்டியே 
பருத்த கெவுரிப் பாசாண மாகுமே. 


214 


ஆகுமே வீரத் தடவுகள் சொல்லுவேன் 
வாகுடன் வெள்ளை வளர்சீலை லிங்கம் 
பாகுடன் பச்சையும் பாங்கான கெந்தியுந் 
தாகமாம் வெடியுந் தன்னொடு சாரமே . 


215 


சாரமுங் காரமுந் தன்னொடு தாரமும் 
மோரிடை ஆதமு முருகப் பொடித்திடு 
நேரிடு காசி நிலைத்த நல்குப்பியில் 
வாரிச் செலுத்தி வகையுடன் மண்ணிடே . 


216 


கோழித்தலை கெந்தி 


மண்ணிடு தாழியில் வைத்து எரித்திடு 
உண்ணி உருகி உரைந்திடுங் கட்டி போல் 
வன்னி நிறைந்து வளர்சாமம் நாலினில் 
தன்மை யாகத் தனதை யெரித்திடே . 


217 


யெடுத்திடு குப்பி யிதமாய்க் குளிந்தபின் 
விடுத்ததைப் பாரு வெண் மதியாக்கு 
மடுத்த சரக்கு ஆதிக் குருவிதாம் 
படுத்ததோர் வீரம் பாசாண மானதே . 


218 


கோழி கெந்தி 


ஆன கோழித்தலை ஆதிநல் கெந்தியைப் 
பூன்கணவே சொல்வதைப் புத்தியாய்க் கேளுங்கோ 
தோணவே தாரத் தொடுசீலை பச்சையும் 
பூணவே துத்தம் புகன் வெள்ளை லிங்கமே . 


219 


மச்ச -5 


34 


லிங்கமும் வீரமு நேரச நாகமுஞ் 
சங்கையாய்ப் பொடித்துத் தானிரு குப்பியில் 
வங்கம் தாக அமத்திடு தாழியில் 
சங்கை யுடனே தாக்கி யெரித்திடே. 


220 


யெரித்திடு சாம மியல்பா யெரிந்தபின் 
குறித்த சரக்குக் குணமாக கட்டுண்ணும் 
பருத்திடு குப்பியைப் ப தமா யுடைத்தெடு 
தரித்திடுங் கோழித் தலைக்கெந்தி யானதே . 


221 


சுரைக்காய் கெந்தி பவளபுத்து பாசாணம் 


கெந்தி சுரைக்காய்க் கெந்தியைக் கேளுங்கோ 
அந்தந் துருசு ஆனதோர் துத்தமும் 
வந்திடும் நாகம் வளர்சவ் வீரமும் 
பந்திடும் லிங்கமும் பாசாண தாரமே . 


222 


தாரமொடு சீலை சத்தியுங் கூட்டியே 
வீரமாயொன்றாய் வேண்டிப் பொடித்திடு 
சாரமாங் குப்பியில் தானிட் டெரித்திடு 
காரமா யொன்றாய்க் கட்டி யுருகுமே . 


223 


கட்டியுருகிக் கனகம் போல் நின்றிடுச் 
சட்டமாய்க் குப்பியைத் தகர்த்து எடுத்திடு 
நட்டம் வாராது நாராணி சத்துக்கள் 
தட்டில்லாச் சுரக கெந்தியுந் தானதே . 


224 


பவளப்புத்து பாசாணம் 


தானாம் பவளப் புத்துச் சமததுக்கேள் 
கோனான கெந்தியுங் கொடுஞ்சிலை தாரமும் 
பூனாத பச்சையும் புகல்ரச நாகமுங் 
காணாத வீர மூங்கடு சாரமே . 


225 


35 


சாரமோ டொன்றாய்ச் சதிராய்ப் பொடித்திடுங் 
காரமாங் காசி கருவான குப்பியில் 
பாரமா யேத்தி பதியமண் சீலைசெய் 
வீரமாந் தாளியில் விட்டு மணலிடே . 


226 


தார பாசணம் சிங்கி 


மண்ணிட் டடுப்பில் வளமா யெரித்திடு 
விண்ணிட்டுப் போனால் வெந்திடு மேனிகள் 
கண்ணிட்டு மெல்ல கருவா யெரித்திடு 
தன்னிட்டு நாலு சாமம் தனலிடே . 


227 


தனலிட் டெரித்துச் சதிராய்க் குளிர்ந்த பின் 
மனதுற்ற குப்பியை வாகா யுடைத்தெடு 
புனலொற்று நின்றப் புதுமை பவளம்போல 
பணரோற்று நின்ற பவள பாசாணமே . 


228 


பாசாண மான பதிவாமா தாரமாசார் 
மாத மருளுவேர் மின்னங் கேள் 
கூசாத பச்சை குருவான லிங்கமும் 
பேசாத வெள்ளையும் பெரிதான வீரமே . 


229 


வீரமும் நாகமு மேல்சீலை தாரமுங் 
காரமுஞ் சாரமுங் கதித்திடுஞ் சூதமும் 
பாரமா யொன்றாயப் படியப் பொடிசெய்து 
சாரமாய் குப்பியில் தானிட்டு மண்ணிடே . 


230 


காடாதரிப் பாசாணம் 


மண்ணது பூசி வளமான தாழியில் 
நன்னய மாக நடுவி லிருத்தியே 
பண்ணிடு தாழியில் பதிவாய் மணலிட்டு 
யெண்ணியே நாலு சாம மெரித்திடே . 


231 


36 


யெரித்திட் டெடுத்து யிதமாய்க் குளிர்ந்தபின் 
குறித்திட்ட நேசங் குருவை வணங்குநீ 
மருந்திட்டக் குப்பியை வாகாய் யுடைத்தெடு 
பருத்திட்டத் தார பாசாண சிங்கியே . 


232 


சிங்கி கோடாசுரி பாசாணஞ் செப்பக்கேள் 
தங்கிய வீரமும் தன்னொடு நாகமும் 
பொங்கிய பச்சையும் போதுரச லிங்கமும் 
மங்க மனோசிலை அரிதாரங் கூட்டிடே. 


233 


கூட்டிடு கெந்தியுங் குருவான வெள்ளையுந் 
தாட்டிக மாகச் சதிராய்ப் பொடித்திடு 
நாட்டிடு செப்பு குப்பி நடுவினிலே 
போட்டிடு சீலை பொருந்தேளு செய்திடே 


234 


செய்திடு தாழிச் சிறப்பாய் நடுவினில் 
வைத்திடு குப்பியை வாகாய் மணவிட்டு 
யெரித்திட்ட அடுப்பில் யியல்பாய் அறுசாமம் 
கொய்திடு அனலைக் குறுக எரித்திடே . 


235 


யெரித்திடு தாழியிலியல் பாய்க் குளிர்ந்தபின் 
விரித்திடு குப்பியை வேண்டி யெடுத்திடுக் 
குறித்த கோடாசரிக் குணமாகச் சிவந்துதான் 
தரித்ததோர் வேதைக்குத் தான வணாமே . 


236 


தானவ னான தரும் பஞ்ச பட்சியைக் 
கோணவன் தன்னாற் குறிப்பிடன் சொல்லு 
வேணான பூரமும் அப்புனில் ரசமும் 
வானவர் போற்றும் ரசமுங் கூட்டிடே 


237 


கூட்டிரசமுங் குரு பச்சை வெள்ளையுந் 
தாட்டிக மான தளவாய் மனோசிலை 
நாட்டிய வீரம் நலமான லிங்கமு 
மாட்டி யொன்றாகப் மடியப் பொடித்திடே. 


238 


37 


பொடித்திடு மருந்தை போட்டிடு குப்பியில் 
தொடுத்திடு சீலை சுருக்கமாயேழு செய் 
விடுத்திடு தாளியில் வேண்டி மணலிட்டுக் 
கொடுத்திடு தீயைக் குருக்காறு சாமமே . 


239 


சாம் மெரித்து தனலாறி நின்றபின் 
ஆமெனக் குப்பியை அடவா யுடைத்தேடு 
நாமென நின்ற நடுபஞ்ச பட்சிதான் 
காமனை வென்ற கடுந்தீயு மானதே . 


240 


தீயான குங்குமம் பாசாணஞ் செப்புவேன் 
மாயான கெந்தி மனோசிலை தாரமுந் 
தாயான பச்சை தருலிங்க வீரமுங் 
காயாத வெள்ளை கடுந்துத்தஞ் சாரமே . 


241 


ரெத்த பாசானம் 


சாரமாம் நாகந் தனிச்சூரம் வங்கமும் 
பாரமாய்க் கூட்டி படியப் பொடித்திடு 
காரமாய் நீரில் கடுகப் பிசறியே 
வாரமாய்க் குப்பியில் வாரி யடைத்திடே 


242 


அடைத்திடுங் குப்பிக் கஞ்சுமண் சீலை செய் 
புடைத்திடத் தாழி யிலூன்றி மணலிடுஞ் 
கூடத்தினி லக்கினிக் காரண மாக 
திடப்பட அஞ்சு சாம் யெரித்தியே. 


243 


பொரித்திடுந் தாளியி லியல்பாய்க் குளிந்தபின் 
குறித்திடுங் குப்பியைக் குணமா யுடைத்தெடு 
தரித்திடும் மஞ்சள் தன்னிறம் போலவே 
பரித்திடுங் குங்குமப் பாசான மானதே . 


244 


38 


ரெத்த பாசாணம் 


ஆனதே ரெத்த பாசாணத் தன்மைகேள் 
வேண மனோசீலை பெரிதான சிங்கியும் 
வானவர் சூதம் வளர்வீரம் நாகமுங் 
காணவே லிங்கங்கட்டி தான் கெந்தியே 


245 


கெந்தகப் பச்சை கெம்பீர வெள்ளையும் 
பந்தம தாகப் படியப் பொடித்திடு 
அந்த மயத்தி னரிதான் பாசாணம் 
சொந்தமா யிட்டு கத்தேழு சீலையே . 


246 


சீலைமண் செய்து சிறப்பான தானிய 
வாலைய மாக அணைத்து மணலிடு 
வாலையைப் போற்றி வைத்திடு நாளையில் 
கோழைகள் நீங்கி கணவா யுருகிமே . 


247 


உருகித் திரண்டு உருமையாய்க் கட்டுண்ணும் 
தருகி மறுநாள் தானே யெடுத்திடும் 
மருகிய குப்பியை வளமாயுடைத் தெடு 
கருகிய ரெத்த பாசாண சக்தியே. 


248 


கோமுக பாசாணம் 


சத்தான கோமுகத் தன்மைதனைக் கேளு 
வித்தான வீரம் விளங்கும் மனோசிலை 
முத்தான வெள்ளை முழுநீல தாரமுஞ் 
சத்தான லிங்கமுந் தருசூத நாகமே . 


249 


நாகமுங் கெந்தியும் நயமாகக் கூட்டியே 
பாகமா யொன்றாய்ப் படியப் பொடித்திடு 
ஆகமாஞ் செப்ப அதிலி லடக்கியே 
தாகமாய் தாழியில் தனித்து மணலிடே . 


250 


39 


மண்ணிட்டுத் தாழியில் வளமா யடுப்பினில் 
கண்ணி ட்டுப் பார்த்துக் கடுக எரித்திடு 
விண்ணோற்று நின்று வேதனைப் போற்றியே 
பண்ணுற் றிறக்கிப் பதிவா யெடுத்திடே 


251 


யெடுத்திடு செப்பை யிதமாயு யுடைத்தெடு 
கடுத்த சரக்கு கனமா யுருகியே 
தொடுத்ததோர் கட்டியாய் தோன்ற யிருந்திடு 
படுத்த கோமகப் பாசாணப் பண்பிதே , 


252 


துருசு பாசாணம் 


பண்பான துருசுப் பாசாணஞ் சொல்லுவேன் 
நண்பான லிங்கம் நாக ரசமுடன் 
வெம்பாத பச்சையும் வெள்ளையுந் தாரமும் 
நண்பான வீரமும் நல்ல கெவுரியே 


253 


துத்த பாசாணம் 


கெவுரி யொன்றாய்க் கெணிதமாய்க் கூட்டியே 
சவுரியமாகத் தகத்துப் பொடி செய்து 
கவுரிய செப்புக் கவசந் தனிலிட்டுப் 
பவுரிய பாண்டத்தில் பதித்து மணலிடே . 254 


மணலிட்டு செம்மி மதியைத் தொழுதபின் 
கண்விட் டடுப்பில் கதிக்க யெரித்திடு 
தனலிட்டு நாலு சாம் மெரித்தபின் 
அனல்விட இறக்கி ஆத்தி யெடுத்திடே . 


255 


யெடுத்த கலச மியல் பாயுடைத்திட 
தொடுத்த மருந்து துருவமாய்க் கட்டியே 
அடுத்த துருசு அதுநெருப் பாகிகும் 
படுத்த துருசு பச்சைப் பாசாணமே . 


256 


401 


பச்சையாந் துத்த பாசாண செய்கைகேள் 
யிச்சைத் துருசு யினிரச கெந்தகங் 
கொச்சை மனோசிலை கூர்வெள்ளை தாரமும் 
நிச்சைய வீரமும் நேரான லிங்கமே . 


257 


லிங்கமுடன் துத்தம் நேராய்ப் பொடி செய்து 
அங்கமாய் நாக அரிதான டுப்பில் 
சங்கையுடனே சமத்தாய்ப் பொடி யிட்டுத் 
தங்கநலக் குப்பிக்குச் சமத்தாய் செம்மணலிடே . 


258 


செம்மண் விட்டு சீருள்ள குப்பியைத் 
தம்மயச் செப்புத் தாளி தனிலிடு 
நன்மையதா யனல் நன்றா யெரித்திடு 
உண்மை நால்சாமம் உகந்து யெரித்திடே . 


259 


யெரித்த பதந்தான் நல்லநெல் பொறித்திடு 
தெரிந்து யிறக்கிச் சீறாய்க் குளிர்ந்த பின் 
அறிந்துநல் குப்பியை அன்பா யெடுத்திடு 
மருந்துடன் குப்பியும் வாகா யொன்றாகுமே. 


260 


ஒன்றாகக் கூடி உருகித் திரண்டிடும் 
நன்றாக நீயும் நயமா யெடுத்திடு 
குன்றாத சத்துக் குருவிது மக்களே 
பன்றான துத்தப் பாசாண வித்தையே . 


261 


ரசித பாசாணம் 


வித்தாம் ரசித பாசாணம் விள்ளுவேன் 
சுத்தமான வெள்ளை துலங்கும் ரசமுடன் 
பத்தான வீரமும் பாசாண தாரமு 
முத்தாம் மனோசீலை முழுநீலப் பச்சையே . 


262 


பச்சையும் நாகமும் பதிவான காரமும் 
யிச்சையாய்க் கூட்டி இசையப் பொடித்திடு 
நிச்சயமாக நேர்வெள்ளிக் குப்பியில் 
உச்சித மாக ஊட்டி அடைத்திடே . 


263 


41 


அடைத்திடுங் குப்பியை அயமான பாண்டத்தில் 
திடத்துடன் வைத்து செம்மி மணலிடு 
படைத்திடுஞ் சத்தியைப் பண்பாகப் பூசித்து 
கடத்தினில் லக்கினி கருவா யெரித்திடே 


264 


எரித்திடு சாம் மீறாறு கூட்டியே 
துருத்தி யனல்போல துலங்க எரித்திடு 
குறித்த மெழுகுபோல குறித்த சரக்குங் 
குப்பியுங் சட்டியுந் தானே உருகுமே . 


265 


உருகித் திரண்டு ஒடுங்கி யிருந்திடுஞ் 
தருகிய பாண்டந் தானே குளுந்தபின் 
மருகி யிராதே மனதா யெடுத்திடு 
பருதி ரசிதப் பாசாணச் சிங்கியே . 


266 


சூதப் பாசாணம் 


சிக்கியாம் சூதப் பாசாணம் செப்புவேன் 
தங்கிய சூதமும் தாரமும் வீரமும் 
பொங்கிய கெந்தியும் பொற்சிலை பச்சையும் 
லிங்கமும் வெள்ளையும் நேரான காரமே . 


267 


காரமோ டொன்றாய் கதிக்கப் பொடி செய்து 
சீர்கார வங்கச் சிமிழியி லடக்கியே 
நேரே பெருஞ்சட்டி நிறுத்து மணலிட்டு 
கூர்பெரும் நாதனைக் குறித்திடுப் பேத்திடே . 


268 


ரதியே தீபமீறாறு சாமந்தான் 
காத்திடு தெரித்திடு சுடு அனல் தாவவே 
சேர்த்த மருந்துஞ் சிமிழு முருகிவிடும் 
வார்த்தி யிறக்கி வரிசையாய்ப் பாத்திடே. 


269 


பார்த்திடும் போது படிகம்போல் கட்டியே 
நேர்த்திய தாக நிலைக்கு மருந்தது 
போர்த்தியே பாரு பதுமைகள் கண்டிடு 
சாத்திய சூத பாசாண சத்தியே. 
மச்ச -6 


270 


42 


கெந்தி பாசாணம் 


சத்தியாங் கெந்திப் பாசாணத் தன்மை கேள் 
முற்றிய வெள்ளையு முதுவீரப் பச்சையுஞ் 
சித்த மனோசீலை சிவதுத்த நாகமும் 
பத்திய கெந்தகமும் பரமான லிங்கமே . 


271 


லிங்க ரசமுடன் நேர்சரி கூட்டியே 
அங்க மதாக அமத்திப் பொடித்திடு 
சங்கை யுடனே தாம்பூரக் குப்பியின் 
வாங்க குடுத்து உறுதி மண்சீலையே . 


272 


சீலை வலுவாய் சிமித்து மண்தாழியின் 
ஆலைய மாக அமத்தி மணலிடு 
வாலையைப் போற்றி வைத்துநல் தீயெறி 
நாலு முறுகி குப்பி யிருகுமே . 


273 


இறுகுமே யாறு சாமத் தியல்புடன் 
மறுகி யிறக்கி மறுநா ளெடுத்திடு 
குருகிய குப்பியைக் குணமா யுடைத்தெடு 
திருகிய கெந்தி பாசாண செம்மையே . 


274 


நீலிப்பாசாணம் 


செம்மையாம் நீலிப் பாசாணஞ் செப்புவேன் 
உண்மை கெவுரி உடலிங்கம் வீரமும் 
வன்மையாங் கெந்தி வளர்சீலை தாரமும் 
நன்மையாய் சூதமும் நாகமுங் கூட்டிடே. 


275 


கூட்டிக் குழையக் குமிற பொடித்திடு 
போட்டிடு குப்பியில் பொறுத்த மணலிடு 
நாட்டிடு தாழியில் நல்மணல் கொட்டியே 
மாட்டி நீதியை மயங்க யெரித்திடே . 


276 


43 


யெரித்திடு சாமம் ரெண்டரை தண்ணிலே 
குறித்த சரக்கு குருகவே கட்டுண்ணு 
மெரித்த அனலு மிதமாய்க் குளிர்ந்தபின் 
தரித்தநல் குப்பியைத் தகர்த்தே யெடுத்திடே . 


277 


யெடுத்திடு கட்டியை யின்பங் குளிரவே 
கொடுத்திடு லோகங் குமிரப் பழுத்திடுந் 
தொடுத்திடும் பூசையைச் சுந்தரம் போலவே 
முடித்திடுஞ் சாதி முழுநீல வாணமே . 


278 


வர்ணம் நிறைந்த வரிசையைப் போற்றியே 
தருண மதாகிய தன்னிலைப் பற்றிடு 
சொர்ணம தான சோதனைக் கண்டபின் 
சரணம் தென்று நீ தாளினைப் பூசியே . 


279 


காக பாசா 


பணம் 


பூசிய காகம் புனைந்த பாசாணத்தை 
பேசுவ நேராய் பிரியமுமாய்க் கேளுங்கோ 
வீசிய கெந்தகம் விரிந்த மனோசீலை 
மாசில்லா வீரம் வடி வெள்ளைத்தாரமே 


280 


தாரமாஞ் சூதமுங் தன்னாகப் பச்சையும் 
பாரமாய்க் கூட்டிப் பதியப் பொடித்திடு 
காரமா மயச் செப்பி லடக்கியே 
சாரமாய்ச் சட்டி தனிலிட் டெரித்திடே . 


281 


எரிப்பது நாலு சாமம் யெரிந்தபின் 
குறிப்புடன் சட்டி குளிர யெரித்திடு 
குறிப்புட னயச் செம்பைத் தகர்த்திடக் 
கருப்புள்ள காக பாசாணங் காணுமே. 


282 


44 


சொர்ணபாசாணம் 


காணவே சொர்ணப் பாசா ணத்தை 
பூணவே சொல்லுவேன் புகழான தங்கமும் 
தோணவே வெள்ளைத் தொடுசீலை தாரமும் 
பேணவே சூதமும் பெரிதான நாகமே. 


283 


நாகமும் வீரமும் நயமான காரமும் 
பாகமாய் யொன்றாய்ப் படியப் பொடித்திடு 
ஆகமாய்த் தங்க அகலி லடக்கிடு 
வேகமாய்த் தாளியில் விடுத்து மண்ணிட்டே . 


284 


மண்ணிட்ட வாகாய் யடுப்பினில் தாளியைக் 
கண்ணிட்டு னோக்கி கதிக்க யெரித்திடு 
தண்ணோற்று நின்ற சரக்குடன் தங்கம் 
ஒன்னோற்றுக் கூடி உருகி யிருக்குமே. 


285 


இருகி மணிபோ லிருக்கும் புரியது 
மருகிய லோகத்தில் மாட்டிடத் தங்கமா 
யுருகிய நல்மணி ஒன்றான பூரண 
தருகியே சொர்ண பாசாணத் தங்கமே . 


286 


லவண பாசாணம் 


தங்கம் லவண முகிலான சத்துக்கேள் 
பொங்கிய காரமும் புகழானச் சாரமுந் 
தங்கிய வீரமுந் தருவானப் பூரமு 
மங்க மனோசிலை யரிதான சூதமே . 


287 ) 


சூதமும் லிங்கமுந் துடியாம் வெடியுடன் 
நீதமாய்க் கூட்டி நிறுத்துப் பொடித்திடுப் 
பாகமாயங் குப்பியில் பதித்துமண் சீலைசெய் 
சீதமண் தாளியில் செலுத்தி மண்செம்மிடே . 


288 


45 


செம்மி மணலிட்டு சீரா யடுப்பினில் 
கம்மி யிராமல் கதிக்க மணலிடு 
வெம்மி முச்சாமம் வெந்து உருகிடுங் 
மொம்மிய குப்பியைக் குணமா யெடுத்திடே, 


289 


யெடுத்திடு குப்பியு மிளகி யுருகியே 
தொடுத்திடு கட்டியாய் சுருக்கி யிருந்திடு 
மடுத்திடும் வேதைக்கி ஆதி மயமிது 
படுத்த லவணம் பாசாணச் சுண்ணமே . 


290 


நாக பாசாணம் 


சுண்ணமாம் நாகந் துலங்குபா சாணத்தைத் 
திண்ணமாய்க் கொள்ளும் சிவமான சூதமுங் 
கண்ணான லிங்கமுங் கார்வங்கமப் பச்சையும் 
பொன்னான தாரமும் பொட்டிலுங் காரமே . 


291 


காரமோ டொன்றாய்க் கடுக பொடித்திடு 
பாரமாங் குகையில் பதித்து மேல்மூடியே 
சாரமண் சீலை சமத்தாய்ப் பொதிந்தபின் 
சீராய்க் கெசட்டம் செய்தனல் மூட்டிடே . 


292 


மூட்டிய னலது முதிரக் குளிர்ந்த பின் 
நாட்டுங் குகையை நயமா யுடைத்தெடு 
பூட்டு மருந்து பொன்றி யுருகியே 
வாட்டிய யீயம் போல் வலிந்து இருக்குமே . 


293 


இறுகி மணிபோ லிருந்திடுங் கட்டிதான் 
பருகிய நாகப் பாசாண மானது 
சொருகிடி லோகந் தோன்றப் பளுத்திடுங் 
குருவுரை கண்டுதான் கூட்டி முடித்திடே. 


294 


முடித்த பாசாண முப்பத்தி ரண்டுமே 
வடித்த மெழுகுபோல் வகைக்கு மூன்று சொன்னேன் 
அடுத்த முறையிது ஆரு மொழிந்திலார் 
யெடுத்த முடிவிது யெண்ணூறும் பார்த்திடே . 295 


46 


எண்ணூறுங் பார்த்தவர்க்கிடர் இனியில்லை 
தன்னூ ரறிந்திடுந் தானந் துலங்கிடும் 
கண்ணூர் திறந்து கற்பூர தீபமாம் 
விண்ணூர் மடபதி மெய்ஞான தேசியே 


296 


தேசிகன் சொன்ன சிவஞான போதகம் 
நேசம தாக நினைவி லறிந்தபின் 
வாசிதன் னொளிபோல வசனித்த யெண்ணூறு 
பேசிய மந்திரம் பெரிதாம் பொருளிதே . 


297 


பொருளிது வென்று போன்றினார் சித்தர்கள் 
திருவான மந்திரஞ் செகத்தினி லறிந்தால் 
உருவான மானிட முளரிப் பசப்பியே 
தருவாம் நிலைதனைச் சாற்றார்கள் பாவியே. 


298 


பாவிபல நூலைப் படித்து பலந்தன்னைப் 
தாவி யறியாமல் களப்பட்டு விழுவான் 
கூவிய சொல்லைப் குறியாய் மதியாமல் 
ஆவி பதறி ஆசிப்பான் கோவியே . 


299 


கோபிகள் சென்று நிலைவல் தவிப்பான் 
தாபித மான சமைய மறிந்திலான் 
நாபிப் பொருளை நங்கென்று ருத்திடான் 
தூபியில் தீபந் துலங்கான துரோகியே . 


300 


துலங்கும் வழியைச் சொல்லுவேன் கேளு 
நலங்கொண்டு மூலம் நடுவே பிடித்திடு 
வலங்கொண்டு அந்த மதியை யிறக்கியே 
தலங்கொண்ட பூரணந் தானது நந்தியே. 


301 


நந்திக் கொழுந்து நடுவான மூச்சுடா 
உந்திக்குக் கீழே ஒளிகொண்ட வெண்மதி 
அந்திக்கி முந்தி அறிவான பூரணஞ் 
சிந்தித்து வாசியைத் தீபத்தில் வைத்திடே , 


302 


47 


வைப்புச் சரக்கு வகையுடன் சொன்னதைத் 
தப்பு வராமல் தனதா யறிந்திடு 
அப்புனில் உப்பு அமந்திடும் மாறுபோல் 
செப்பிய மந்திரஞ் சேர்வுஞ் சித்தியே . 


303 


சித்தியதாக சிறந்து பிறந்திடும் 
முத்தி சரக்கின் உண்மையைச் சொல்கிறோம் 
அத்தி கற்கடக மறிவான கொளகம் 
வேத்திய தாரம் விசையான சூதமே 


304 


சூதான கெந்திதுடி வீரப்பாசாணம் 
மாதாவை கிராந்தம் வடித்தால் பாசாணம் 
சீதமுற தஞ்சீர் பந்த பாசாணம் 
கோதைத் தொட்டிக் குதிரைப் பாசாணமே . 


305 


பாசாணஞ் சங்மாம் பகுத்த கெவரியாம் 
வாசான துத்தம் வங்ககந்தப் பாசாணம் 
கோசம் பவண்குரு கொடிலிங்கப் பாசாணம் 
சாதரசக் காண்டத் தாள் மெண்ணுமே . 


306 


எண்ணு மனோசிலையே காலின் பவலொடு 
கண்ணுங் காலாங்கி கற்பரி அஞ்சனம் 
விண்ணுங் கச்சாலம் விரைசீ தங்கமாம் 
சிண்ணு காரமுகில் சிலர்மத உண்ணுமே . 


307 


உண்ணிய அப்பிரகம் யேகாந்த வெள்ளையுஞ் 
சொன்னதன் ணாண்டுச் சுயமாய்ப் பிறந்து 
தன்னருள் தன்னால் தனித்தப் பாசாணத்தை 
உண்ணியே பார்த்து உறுதியாய்க் கண்டிடே . 


308 


உறுதி யெட்டெட்டு முகந்த பாசாணத்தில் 
சுருதியாய் வைப்பினில் சொன்னதென் னான்குதான் 
குருமுறை தானென்று குவிந்து மனதில் 
பெருமை யெண்ணூறைப் பேணிப் பணிந்திடே . 309 


48 


கார சார விபரம் 


பேணிப் பணிந்துப் பலமாக நின்றிடு 
ஆணிப் பொண்மாத்து அதிகத் தெரிசனம் 
காணிக்கைக் கொண்டு கடல்மலை ஓடினும் 
பேணித் துருவம்போ லெண்ணூறுங் கிட்டுமே . 


310 


யெண்ணூறு மந்திர மிருளை யகற்றிடு 
மெண்ணூறு மந்திர மேக நிறாமய 
மெண்ணூறு மந்திர மின்பச் சுடரொளி 
யெண்ணூறு மந்திர மேகாந்த தீபமே . 


311 


யேகாந்த தீப மிருளை யகற்றிடு 
மேகாந்த தீப மென்றிசை யண்டமாம் 
யேகாந்த தீப யிருதய மானது 
யேகாந்த மாக யெண்ணூறும் பார்த்திடே . 


312 


எண்ணூறுக் குருதிபோ லதுவுஞ் சொல் லாதய்யா 
கண்ணூறு வராது கருணை வளர்ந்திடும் 
நண்ணும் பொருளிது நற்குறி தீபம் போல் 
பண்ணும் பொருளிது பாரிதுக் கொவ்வாதே. 


313 


ஒவ்வாக் கசடர் ஊனில் மிகுந்தவர் 
செவ்வா கமத்தின் சீரது கேட்டவர் 
கவ்வா பொருளைக் கவின்மட மாந்தர்கள் 
எவ்வாறு கந்தாலு மெளிதாய் இகந்திடே . 


314 


இகழாத கார சாரத்தி யல்புகேள் 
அகலா வழலை ஆதிப்பூ னீருடன் 
புகழாகச் சாரமும் பொருள் சத்தி சாரமும் 
பகலவச் சாரமும் பதிகாசச் சாரமே. 


315 


சாரமே யவச்சாரம் சீனமுங் காரமும் 
கதித்த நல்சூதனும் பார்கற் பூரமும் 
பதிவாய் அமுறியுஞ் சிறுகல்லுப்புச் 
சிறந்த இனங்களே சிந்தித் திணங்கியே. 


316 


49 


இணங்கியே இந்துக் கேதுவாம் வளகியுங் 
குணங்குமே சவுடு கோதிலா லவணமதில் 
வணங்குமே நன்றாய் வடிந்து இனங்களே 
பிணங்கும் பிடர்ப்பு பொசிந்து லவணமே . 


317 


லவணம் பொன்னம்பர் நாறு மீனம்பர் 
தவன கடல்நுரை தான் காய்ச்சு லவணமுங் 
கவனத் துடனே காரசாரங்கள்தான் 
புவனந் தனில்வளர் பொருளிரு பத்தஞ்சே, 


318 


அய்யஞ்சு கார சாரத் தடவுகள் 
மெய்யஞ்சு பார்த்து வேண்டி யெடுத்திடு 
செய்யுந் தொழிலுக் கிதுமூல மாகிடும் 
வைய்யகந் தன்னில் வளருப்புக் கண்டிடே. 


319 


கண்டிடு மூலங் கருணை பராபரம் 
நின்றிடு மந்த நேரமனை தன்னிலே 
சென்றிடு வாசி தீபக் கொளுந்தினில் 
ஒன்றிடுந் தேகம் உறுதியாஞ் சித்தியே . 


320 


உபரச விபரம் 


சித்திக்கு ரேசகம் சிவமய மாகிடும் 
பத்திக்கும் பூரகம் பதிவானி சத்தியாம் 
முத்திக்கும் கும்பக முதலாம் பராபரம் 
சுத்திக்கு மூலச் சுடரொளி தன்னிலே . 


321 


தன்னிலை வன்னி தானந் தொடுகுறி 
விண்ணிலை யந்த விபர மறிந்திடு 
முன்னிலை யான முத்தி நடுமனை 
கண்ணதின் கண்ணின் கருணை பார்த்திடே. 


322 


பார்த்திடு முபரசம் பண்ணூற் றிருபதுஞ் 
சாத்திடக் கேளு தன்னருள் தன்னினால் 
மாத்துரு பச்சை வருபொன் னிமிளையுங் 
காத்திருங் கஞ்ச லோக நிமிளையே 


323 


மச்ச -7 


50 


நிமிளை ரசிதம் நேர்காந்த நிமிளையுந் 
தமிழ்ப் பொன் னப்பிரகம் கடிய சிகப்புடன் 
தமிளக்கு ருஷ்ண வேதந் தன்னூசி 
காந்தம் மிளவாகக் காந்த உருளையே . 


324 


உருளைக் கறக்காந்த முகந்த கல்நாரு 
தருசாத்திர பேதி சலாசத்து கல்மதம் 
கருஅஞ் சனக்கல் கருங்கல் படிகமும் 
வருக்க காணீரில் வளராக வர்க்கமே 


325 


வர்கங் கெருட வருபட்சி ஓடு 
சுத்த யெலும்பு சுகமாயிரஞ் செங்கல் 
நத்தை கிளிஞ்சி நல்லாமை முட்டை 
உத்தமம் நன்று உடனாக வண்டதே 


326 


வண்டானைக் கொண்பு மாட்டுடன் பண்ணியுங் 
கண்டாகக் கலம் கொம்பு கதித்த பூனாக 
மொன்றான யிந்திரமுடன் பல்லு செவ்வட்டை 
நன்றாந் தவளை நற்கோழி கரடியே.. 


327 


கறடு நற்சங்கு கதித்த நல்சிப்பியுஞ் 
சற்டு நவரத்தினந் தனிவகை ஒன்பதும் 
நிறடு கெண்டகச் சீலைநேருஞ் சுடலைக்கல் 
மறடுகள் மஞ்சள்கல் மாக்கல்லு தேக்கல்லே . 


328 


தேக்கு தவளைக்கல் சிலவங்கஞ் சிலனாகம் 
வாக்கண்ம பேதிவாளர் சத்தி பேதியுங் 
தாக்கும் பொன்பேதி தருமாங்கிஷ பேதி 
பூக்குமு வர்மண் பூசுகறக் கிட்டமே . 


329 


கிட்ட கருமணல் செம்மணல் சுத்தமண் 
திட்டமுன் னாட்டுக்கல் சீறுகரு வண்டு 
பட்டெலி முள்ளு பரும்பன்றி முள்ளுடன் 
சட்டங் கடல் நுரைத் தான் மீ னெலும்புமே . 


330 


51 


எலும்பு முள்சங்கு யியல்புகோ ரோசினை 
களும்புத் தம்பளக் கருணாகப் பச்சையுஞ் 
செளும்புகள் மரகதஞ் சேர்வெள்ளிச் சுக்கான் 
களுங்காகத் தண்டு காகாத சீலையே . 


331 


சிலைவளர் கண்டா மிருகங் கலப்பர் 
சிலையுங் கடுமந்தார சிலைக்கு மாங்கிசச் 
சிலைமலை வளரசா ளைக்கிராமந் துளிர்கல் 
துலைதெரி படிக்கல் தூவியே காவியே. 


332 


காவிய செம்பு மணல்நாக மண்ணுடன் 
தூவிய வங்கமண துள்ளும் வெள்ளியமண் 
மேவிய வெள்ளைமண் மேருவா மேம்மண் 
தாவிய லோகமண் தனிமயி லிறுகுமே . 


333 


இறுகுகருஞ் சுக்கானி யல்பான காரணக்கல் 
குருகு குருந்தக்கல் கூறுவே னின்னுங்கேள் 
திருகுமா ரசித சிலையேமச் சிலையோடும் 
மருவும் னாகச்சிலை வளர்வங்கச் சிலையே 


334 


வங்கம் வெள்ளியச் சிலையாம் அயச்சிலை 
அங்கந் திராச்சிலை அணிவெங் கலமலை 
தங்கும் பித்தளை தனிச்செம்பு மாமலை 
சங்க முபரசந் தானூற்றி ருபதே, 


335 


நூத்தியிரு பதுரச முண்மையாய்க் கண்டபின் 
பத்திய வாத முந்தனில் வசிஅஞ்சண 
மாத்து மறையுடன் வகை நாலுஞ்சித்தியாம் 
தேத்திய மூலம் சிக்கெனக் காணுமே . 


336 


காணும் புருவக் கமலமுத்த முர்தமுந் 
தோணும் நாற்றீயந் தொடுகுறி தன்னிலே 
பேணவே வாசி பிரளா திருத்திடி 
லாணுவம் நீங்கி அதீதமாஞ் சித்தியே. 


337 


52 


சித்திக்கு மூலஞ் சீருடன் சொல்வேன் 
முத்தி நடுவதில் முன்னிலை பத்தியே 
பத்திய தாகப் பரம்பதி யென்று 
சித்தம தாக சிம்மென் னின்றிடே. 


338 


நின்றிடத் தியானம் நிலைக்கு மீதுதனில் 
வின்றிடப் போகா விண்ணிடி தான்விழும் 
மண்டமும் பிண்டமு மடங்குமித் தியானமாங் 
கண்டிடு ஆதிக் கருணைப் பொருளிதே . 


339 


கருணைப் பொருளிதைக் கறக்கிச் சிவமதுக் 
கருணைப் பொருளதாய்க் கண்டிடச் சொல்வோங் 
கருணை அங்உங் அம்மென்று காரணமாய்க் 
கருணை வளர்ந்திட உகாரசிவஞ் சித்தியே . 


340 


சித்தி சிவமது சிமதி லேற்றிட 
முத்தி கொழுந்து முனைகொண்டு வாவியே 
பத்திச் சுழியைப் பகுரெண் டுறுத்திடும் 
நித்திய தீபம் நிலைக்கும் நிலையிதே. 


341 


நிலையதைக் கண்டு நினவாய்ச் செவித்திடு 
கலைபணி ரெண்டுங் கருத்தி லடங்கிடுந் 
தலைதனில் தீபந் தானே துலங்கிடுந் 
துளையில்லை நெத்தித் துருவ மதாமே . 


342 


தாமே துருவந் தன்னிலை கண்டபின் 
நாமே றுண்டு நடுமனை சித்தியாம் 
ஆமென வாசி ஆனந்தப் போதமாம் 
வாமம் பெருகி வளரும் பூரணமே . 


343 


பூரண மான புதுமலர் வாவியைக் 
காரண மாக தனதா யறிந்தபின் 
சீரண மான சிந்தைத் திறப்படும் 
மாரணஞ் செய்து மதியைக் களைந்திடே. 


344 


53 


களைந்திடும் போது காரண ரவியை 
அளைந்தது போற்றி ஆவியைக் கண்டால் 
விளைந்திடும் பிறவி வேரது அத்திடும் 
துளைந்திடும் வாசினூ லேணி யாமே . 


345 


346 


ஏணிப் பளுவை யிதமா யறிந்தபின் 
ஆணித் திறத்தால சையா திறுத்திடும் 
பூனித்த மலரில் புகுந்துற வாகினால் 
தோணிக் கரசன் துலங்குவான் சித்தியே. 
சித்தியாம் பூரணஞ் செப்பும் வகை கேள் 
சத்தியுஞ் சிவமுந் தன்னோடு பூரமும் 
நித்தியம் போற்றி நினவை யறிந்தபின் 
பத்தி நின்றய்யம் பதறி ஒடுங்குமே . 


347 


ஒடுங்கும் நிலைதனி லோடி ஒடுங்கினால் 
அடங்கிய வாசி யதனுள் ளடங்கிடு 
மடங்குந்தி ரேகத்தை மாதர் விந்துவில் 
ஒடுங்கும் யோணி உண்மைய தாகுமே . 


348 


துருசு சத்துரு மித்துரு 


ஆகுந் துருசு அடங்கிய சத்துரு 
வாகுஞ் சவுடு பருதொட்டி அஞ்சணம் 
வேகு மினங்கள் சீனஞ் சூடனும் 
ஆகுநல் அப்பிரக பாசாணக் கல்லுப்பே . 


349 


உப்பு யிந்துப்பு உருகாந்த நாகமுந் 
தப்பு நல்வங்கஞ் சவுக்காரந் தன்னொடு 
மெய்ப்பாந் துருசு வேண்டிய சத்துரு 
ஒப்பான மித்துரு உண்மையைக்கேளுமே . 


350 


கேளரி தாரங் கெடிசாரக் காரமும் 
வாழும் நற்சூதம் வளர் கெந்தி 
வீரமும் நாளுங்குபரி நற்சிலை பூரமுந் 
தாளுங் கெவுரி நற்பண்ணை லிங்கமே . 


351 


54 


லிங்கமுடனே நேரான மித்துரு 
அங்க மதாக அறிவா லறிந்துநீ 
சங்கை யுடனே சந்துருக் கொண்டிடும் 
பங்கமாய் மித்துரு பதறி யெளுப்புமே. 


352 


யெழும்பிய சாரத் தியல்பான சத்துரு 
நலம்பிறச் சொல்லுவேன் நல்ல கல்லுப்புடன் 
கொளம்பிய மிந்து கூறும் படிகியும் 
வளம்பிய காந்தம் வங்கம் வளகியே , 


353 


வளகி யேரண்ட மடித்திடுஞ் சுக்கான் 
பளகு கல்சுண்ணம் பாரில் கடல்நுரை 
அளகு கிளிஞ்சி அப்பிரகந் தன்னொடு 
உளையுஞ் சவுடு உடன் காரீயமே . 


354 


ஈயமோ டெல்லா மிலங்கிய சத்துரு 
தாயக மாக தன்மை யறிந்திடு 
நேயம தாக நின்றிட மித்திரு 
வாய்மை யறிந்து வகையுடன் கேளுமே . 


355 


வெடியுப்பு சத்துரு மித்துரு 


கேளடா தாரங் கெடிசிலை கெந்தியும் 
வாளடா வீரம் வளர்வெடி காரமும் 
நாளுடன் லிங்கம் நல்ல கெவுரியும் 
சேலுட நாகமுஞ் செப்ப நிமிளையே . 


356 


நிமிளை காரியம் நின்ற கல்நாருடன் 
குமிளை அவத்தங் கொடியநல் மித்துரு 
தமிழை யறிந்து தனதாய் வகையுடன் 
உமிழப் படாமல் உகந்து நீபாருமே , 


357 


பார வெடியுப்புப் பணியும்நல் சத்துரு 
காரியம் ரெண்டுங் கடியதோர் சூடனுஞ் 
சாரச் சவுடு குளிப்பச்சை வெள்ளியுங் 
கோரக் குரும்பு கூர்காந்தத் தொட்டியே 


358 


55 


தொட்டிய செம்பு சூரசிலை கெந்தி 
கட்டிய காந்தம் கடுஞ்சிங்கி ராசா 
கொட்டிய காந்தங் கொடுசுரை கெந்தியும் 
விட்டதீ முருகல் வேண்டுஞ் சத்துருவே . 


359 


சத்துருத் தன்னைச் சாத்தினோண் நன்றாய் 
மித்துரு பாகம் விளங்கிடக் கேளுஞ் 
சுத்தும் படிக்கிச் சொரிந்த கல்லுப்பு 
முத்திய காரமும் லிங்கமும் வீரமே . 


360 


கல்லுப்பு மித்துரு சத்துரு 


வீரான துத்தம் விளங்கிய தாரமுங் 
சாரணைத் தந்தங் கடல்நுரை நாகமும் 
நாறாம் நிமிளை நவரோமக் கம்பளி 
பாராண மித்துரு பார்த்து முடித்திடே. 


361 


முடித்த கல்லுப்புக்கு முன்னான மித்துரு 
அடுத்த யிரும்பு அதிபூரஞ் செம்புடன் 
தொடுத்த வெங்காரஞ் சொன்ன கெவுரியுந் 
கடுத்த நல்நாகம் காந்தமுந் தாரமே . 


362 


தாரம் நிமிளைதனி வெள்ளைப் பாசாணம் 
பார் அ பிரகம் பருலிங்க வங்கமும் 
நேரான மித்துரு நிலையை யறிந்தபின் 
தவறான சத்துருப் பெருமையைக் கண்டிடே . 


363 


கார சத்துரு மித்துரு 


தன்னொடு காரச் சத்துரு தன்னையே 
விண்ண மில்லாமல் விளங்குஞ் சலாசத்து 
மூன்றும் புவியண்ட முடன் சூடன் பூரமுஞ் 
சுண்ண வகையெல்லாம் சூள்காரச் சத்துரே . 


364 


56 


காரத்தின் மித்துரு கட்டுடன் சொல்லுகிறேன் 
வாரத்து பாசம் பாசாண வர்க்கங்கள் 
சீரொத்த லோகங்கள் சிறந்தமித் துருவிது 
நேரொத்துப் பார்த்து நிலைத்து முடித்திடே. 


365 


சீனச் சத்துரு மித்துரு 


நிலைத்துநலச் சீனத்தில் நேர்மையின் சத்துரு 
உலைத்ததோர் காரத்தின் உகமை அறிந்திடு 
அலைத்தநல் மித்துரு அப்படி ஆகிடும் 
பிலத்துடன் அறிந்துநீ பேணிக்க ணங்கண்டிடே . 


366 


தங்கச் சத்துரு மித்துரு 


கண்டிடு தங்கத்தின் கதித்த நல்சத்துரு 
விண்டிடு நாகம் விளங்கிய லிங்கமும் 
பண்டுறு பச்சையும் பகுத்த நல்நிமிளையும் 
இன்று நலக்கெவுரி யினங்களும் வெள்ளையே . 


367 ) 


வெள்ளை சவுடு வியதாள கமுந் 
துள்ளிய சிங்கி துலங்கு மனோசிலை 
கொல்லு மப்பிரகங் கொடிய கிளிஞ்சியும் 
துள்ளிய குதிரைப் பல்சூதமு மண்டமே . 


368 


அண்டமாங் கெந்தி அசோமுகங் காந்தமும் 
பொன்றிய வீரமும் பொன்னம்பர் சத்துரு 
நன்றிது சத்துரு நயமாய் புனைந்திடக் 
கொன்றிடு மென்றுங் குறித்திடுந் திண்ணமே 


369 


திண்ணம தாகச் செப்புவேன் மித்துரு 
சொன்ன சத்துருவதை தொகுத்து அகத்தியே 
யென்ன சரகத்து மித்துரு வென்னதன் 
தன்மை யாகச் சாதித்துப் பார்த்திடே . 


370 


57 


சூதச் சத்துரு மித்துரு 


பார்த்திடு சூதம் பரிசிக்குஞ் சத்துரு 
சேர்த்திடு வெள்ளை கெவுரி நல்சிங்கியுஞ் 
சாத்தியச் சத்தி சாரங் குதிரைப்பல் 
காத்தி டிரும்பு கடுவெடி காந்தமே . 


371 


372 


காந்தம் பொன்னம்பர் கருசார சூடனும் 
நிறந்து கற்சவுடு நிமிளைபூ னீருடன் 
பாந்துரு வாகப் பத்தியச் சத்துரு 
சேர்ந்த றிந்தனை செலுத்துவ திண்ணமே. 
திண்ண மதாகிச் சிறந்திடும் மித்துரு 
நன்ன அப்பிரகமும் நாகமுங் காரியு 
மன்னைய கெந்தக மணிசீலை வங்கமும் 
திண்ணமாகத் தொட்டிய்யுஞ் சார வீரமே 


373 


வீரநல் வெள்ளியும் விளங்கிய செம்புடன் 
கார்பச்சை சாரமும் காரமுந் துத்தமும் 
பாரஞ்சனக் கல்லும்தீ முருகலுந் 
சேரிது வெல்லாஞ் மித்துரு வென்னே . 


374 


யென்னமோவென் றுருகா திரும் புக்கு 
விண்ணமாஞ் சத்துரு வெங்காரம் வெண்கலம் 
கன்னப் பிறகமுங் காரண்டத் தோடுடன் 
யென்ன நிமிளை யுமோசிது வங்கமே . 


375 


வங்கங் கிளிஞ்சி வளர்கெந்தி சாரமும் 
அங்கந் திருச் சிங்கியான் கெவுரியும் 
பொங்கிய வெள்ளையும் பூக்கும்பூ னீறு 
செங்கை சலாசத்து சேரவுஞ் சத்துதர . 


376 


சேரு மிரும்புக்குத் திறமான மித்துரு 
நேர் வெள்ளி நாகமும் நெடிய கெவுரியும் 
பார்கந்தப் பூரம் பழுத்திடு செம்பும் 
கூராசா வர்கங் கொடிய பூனாகமே. 
மச்ச -8 


377 


58 


காந்த சத்துரு மித்துரு 


நாகமாந் தங்கம் நடுக்கெந்தி செம்பும் 
வாகுடன் சூடன் மயூரச் செம்புடன் 
பாகுடன் கூட்ட பருத்த யிரும்புக்குத் 
தாகமித் துருவன் சாத்துமென்னூரியதே. 


378 


எண்ணிய காந்த மியல்பான நாலுக்குத் 
தண்ணிய மித்துரு சத்துருக் கேட்டிடு 
நன்னு மிரும்புக்கு நாட்டு வகையதை 
உன்னி உரைத்து உண்மையாய்ப் பார்த்திடே . 


379 


நாக சத்துரு மித்துரு 


பார்த்திடு நாகம் பதறிய சத்துரு 
போர்த்து கிளிஞ்சி பொருந்திய அண்டமுங் 
காத்து வெடியுங் கல்லுப்பு வங்கமு 
ஆத்தும் படிகம் அருளான தங்கமே . 


380 


தங்கத் தறாவிந் தனிவெள்ளி வெங்கலம் 
பொங்கு நண்டோடு புதுவீரச் சிங்குடன் 
அங்க மிளகும் பின்வெள்ளை பாசாணம் 
மங்கு வளகில் வளரன்ன பேதியே 


381 


வேதித்த னாகம் பெருமைதன் சத்துரு 
கோதித்துப் பார்த்து புருவத்தில் நின்றிட 
வாசித்த மித்துரு வலுவை வகையதைப் 
போதிப்போம் கண்டிடும் பூரணந் தன்னிலே . 


382 


தன்னான னாகமுந் தனி அப் பிரகமும் 
பொன்னும் நிமிளை பொருந்துஞ் சலாசத்து 
சென்னிய சூதம் செம்பு கெவுரியுங் 
கண்ணான கெந்தி கடும்பூ னாகமே . 


383 


59 


ஆக மயூரச் செம்புக் குனாகம் 
வாகமிச் சாரம் பதிபா லிவையெல்லாம் 
மேக மிரும்புக் கியல்பான மித்ரு 
ஆகம தாக அறிந்துகொள் ளுண்மையே 


384 


உண்மைக் காரிய முருளஞ்சத் துருவகை 
நண்மையாய்ச் சொல்வோம் நடுமையக் காந்தந் 
தன்மை கிளிஞ்சி தருமண்ட வத்தமும் 
வண்ணங் கெவுரி வருந்ததைக் கெந்தியே . 


385 


கெந்திகற் கண்ணங் கேளுஞ்சத் துருவியது 
பத்திய மித்துருப் பகர்வது கேளு 
அந்த மயூர மதினுட செம்புவும் 
குந்து பூனாகங் கூர்னாகச் செம்புவே . 


386 


செம்பு வெள்ளியுஞ் சேர்வங்கச் செம்புவே 
வம்பு மித்துரு வெண்வகை அறிந்திட 
அம்புவி தன்னி லறிவார் பெரியோர்கள் 
நம்பு அவர்பதம் நாட்டங்கள் காணுமே . 


387 


வெள்ளீயம் சத்துரு மித்துரு 


காணும் வெள்ளியங் கருவாய் செம்பண்ண 
வேணுமே சத்துரு மித்துரு உனக்காம் 
பேணு காரீயமும் பேருந்துதச் சூதமும் 
ஊணுமே சத்துரு மித்துரு உகந்திடே. 


388 


உகந்த சரக்கை உரிமையாய் கேட்டிட 
மிகிந்திடுஞ் சத்துரு மித்துரு நன்னாளில் 
அகந்திடப் படவென்ற அமர்த்தி எடுத்திட 
சிகந்தனில் சித்தனாய் கித்து பெருகுமே . 


389 


பெருகுஞ் சிகமதில் பேறான சித்தர்கள் 
தருகியே மித்துரு சத்துரு தன்னையே 
உருகியரிந்து உண்மையாக் கார்த்திடார் 
திருகும் பிறவியில் செனித்தழல் வார்களே . 


390 


60 


உழன்று தவித்து உறுதி யறியாமல் 
தழன்று அறிவது தானே மயங்கிடுஞ் 
சுழன்றிடுங் காயச் சுழியில் அமைந்திடுங் 
கழன்றிடும் வாசி களருஞ்சத் துருவதே. 


391 


சத்துரு மித்துரு தன்னை யறிந்துநீ 
புத்தியுடனே நீபொருந்த அகத்திடு 
சித்தர் அருளாலே அகற்றுவரெண் டல்லால் 
தத்து மனதுக்கு வளருஞ்சா ரணையிதே . 


392 


சாரணை தீத்திடு தரும ணேண்மணிக் 
காரண மாகக் கவுத்தி லடங்கிடுஞ் 
தாரண மான தறுவும் பிலத்திடும் 
பூரண வாசியும் புத்தியிற் செல்லுமே . 


393 


புத்தியில் வாசி புகுந்து றவாகினால் 
நெத்திக் கண்ணின்று நேரே துலங்கிடுஞ் 
நத்தும் புருவ நடுவின் இடமதில் 
உத்து நீபாரு ஒளிகொண்ட தீபரே. 


394 


தீபமிலங்கு தீர்க்கமது சொல்லுவோம் 
பாவமிருந்த பரும்புளி யெண்ணையுங் 
கோபமிகுந்த கொடும்பாக்கிலைச் சுண்ணஞ் 
சாபம் விளைக்குந் தனிமீ னிறைச்சியே . 


395 


யிறைச்சி முதலாய் இவைக ளற்றி நீ 
நிறை சேர்த்தமுது நேருடன் கொண்டிடு 
உரை சத்து கற்பமுறுதியாம் பூரணம் 
மறைசித்து பாரு மானந்தப் போதமே. 


396 


போதமாய் நின்ற பூரணந் தன்னையே 
நீதமாய்க் கண்டு நின்மனம் போற்றி 
சிவபாத மடிமுடி பத்திய தீபமும் 
சோதி மயமெனத் தூன்றிய னாதமே . 


397 


61 


நாதமும் விந்துவும் நயமா யறிந்து 
நீதமா யந்த நிலையினில் வாசியைப் 
பேதம் வராமல் பினைத்து நிறுத்தினால் 
பூத மொடுங்கிப் பொருந்துஞ் சுழியிலே . 


398 


சுழியினில் வாசி சுழன்று உருகாமலே 
வழிதுகை கண்டு வாசியை யேத்திடு 
அழிபடு தேக மாதி நிலைத்திடு 
முழி நடுகிரக முன்னிலை பின்னே . 


399 


பின்னிலைப் பிடறி பெருகிய பூரணந் 
தன்னிலை யதுவெனச் சார்ந்து குறித்திடு 
வன்னியும் வாசியும் வளரும் குகையது 
சென்னியின் பாகந் தெட்சினை யாகுமே 


400 


ஆகும் நல்தெட்சணம் மகபதி வீசணும் 
பாகுட னறிவாய் வளரும் நல்தீபமாய் 
போகும் பெருகியப் பூரணக் கொங்கையர் 
யேகமா யெங்கு மிகுந்ததைக் கண்டிடே 


401 


கண்டு பிடித்துக் கனலை யெறித்திடு 
அண்டியை ஆவி யதனு ளடங்கிவிடும் 
மண்டிய வாசி மதியுடன் சேர்ந்து 
நின்ற ரவியிடம் நேர்ந்தது உண்மையே 


402 


உண்மை யிப் படியென் றுகந்துநீ வாசியைத் 
தன்மை யிதென்று சார்ந்து செலுத்தினால் 
சின்மய மாகி திறக்குமஞ் சிவயோகம் 
நன்மை யிதெனவே நாட்டங்கள் கண்டிட 


403 


நாட்டக் கணங்கூசும் நன்றா யுருட்மேல் 
யேத்திடு வாசியை யேகாந்தப் போதமாய் 
வட்டங்களில்லை மனையுந் திடப்படு 
தேட்டங் களென்ன சிவயோக சிந்தையே 


404 


62 


சிந்தை பஞ்சாட்சர மந்திரத்தைச் செப்பிடு 
அந்தியுமஞ் சந்தியும் அந்திநிலை யில் நிலச் 
சொந்தமா மூலச் சுடரா யெழும்பியே 
புந்தியில் நின்றது பூரண மாகுமே . 


- 405 


செய்நீர் 


பூரண தீட்சை கோதிரு மெண்ணூறில் 
பூரண மென்ற புதுமை அறிந்திலார் 
பூரண மான புதுவை அறிந்தவர் 
பூரண கொங்கையைப் போதிப்பான் கண்டிடே. 


406 


கண்டது பத்து நாலு சரக்கு 
கொன்றிடச் செயநீர் குருமுறை சொல்லுவேன் 
மன்றதோர் பூவில் நேர்வீர சாரமுஞ் 
சென்றிடப் பொடித்துச் சேரு பீங்கானிலே . 


407 


பீங்கானி லிட்டுப் பேணிப் பணியில்வை 
பாங்கான செய்நீர் பருகிப் பெருகிடுஞ் 
தூங்காமல் நின்று சொலித்திடும் நீரதை 
வாங்கிடு குப்பியில் வளமதில் ரொம்பவே . 


408 


வளமதில் சரக்கை வாட்டித் துவைத்திட 
சிதல் மை பாய் தீர்க்கமாய்க் கட்டிடும் 
நலமுடன் கட்டிள நல்ல சரக்கினில் 
பலனதி லுண்டு பக்குவம் கண்டிடே. 


409 


கண்டிடக் கேளு கதித்த மெழுகுநீ 
உண்டிடும் பூவும் உடனஞ்சாரப் பச்சையும் 
விண்டிடும் பூரம் விவரிக்க ஒன்றாகவே 
சென்றிடக் கூட்டிச் செய்நீர்விட் டாட்டிடே . 


410 


ஆட்டி வழித்து அகண்டபீங் கானில்வை 
நாட்டும் பணியில் நல்ல சிவமாகும் 
மூட்டு நல் குப்பியில் உடன்வீரன் தாக்கிடு 
தேட்டுடனினிது சிவந்திடும் பாரே . 


411 


63 


வெடியுப்புச் சுண்ணம் 


பாரு செய்நீரில் பட்டச் சரக்குகள் 
நேரு டனாட்ட நிலைத்த மெழுகதாஞ் 
சீருள்ள மென்நாகத்தில் சித்து விளைந்திடும் 
காரு நவலோகம் கதிக்கப் பழுக்குமே. 


412 


பழுக்குமே வகைதனைப் பகருவேன் மக்களே 
அழுக்கு மணத்தை அறுத்த கற்றிடும் 
இழுக்குப் பிறவித் துயரைக் களைந்திட 
செழிக்குமுள் மூலஞ் சிவயோகமஞ் சென்றிடே . 


413 


சென்றிடும் போது சேரச் சிவமயம் 
கன்றிடும் போது கல்மண லேமமாம் 
விண்டிடும் வார்த்தை விளங்கிய மந்திரம் 
நின்றிடும் பற்பம் நேர்தனை கண்டிடே. 


414 


நேர் வெடியுப்பு நிலையானச் சீனமுங் 
கார்சிப் பிச்செயநீர் கதிக்க கேசரி 
வீறுற்ற செய்நீர் விட்டு யரைத்திடு 
வாருற்ற சாமம் வகைநால ரைத்திடே . 


415 


அரைத்ததை வில்லையாக இரவியில் வைத்து 
விரைத்திடப் போட்டு விரும்பி யெடுத்திடு 
உரைத்திடு ஓட்டில் ஒடுக்கிமண் சீலை செய் 
திரைத்தது உலர்த்தி புடந்தீர்ந்து யெடுத்திடே. 


216 


யெடுத்திடச் சுண்ணம் என்னன்று சொல்வேன் 
தொடுத்திடு முப்புச் சுண்ணத் தினையிது 
அடுத்திடச் சரக்கைத் தட்டி நோக்கிடும் 
விடுத்த துருசு வெண்மையைக் கேட்டிடே. 


41 


64 


துருசுச் சுண்ணம் 


கேட்டிடு சுண்ணமு முங்கெடியான வீரமும் 
நாட்டிச் சரியிடை நல்லநீர்க் கூட்டியே 
ஆட்டியே பச்சை யிந்த யிடைக்கிதைப் 
பூட்டி மண்சீலை பொருந்த அழுத்திடே . 


418 


அழுத்திக் கணக்கு அறிந்து புடமிட 
வெளுத்திடும் சுண்ணம் விரும்பி எடுத்திடு 
களித்திடுஞ் சுண்ணந் துருசுக்கு நீருவதால் 
தெளித்த சரக்கை தெளிவுடன் பாரே . 


419 


சாரச் சுண்ணம் 


பார்சாரச் சுண்ணம் பகருவேன் மக்களே 
வீறான பூவும் வெடியுடன் பச்சையும் 
நேரான சுண்ணம் நேர்சரி யாகவே 
காரான சாருமுங் கல்வத்தி லரைத்திடே. 


420 


அரைத்த மருந்ததை ஓட்டில் பிடித்து நீ 
நிரைத்த ரவியில் நீர்காய்ப் போட்டிடு 
மறைத்திடில் ஓட்டில் மண்ணது செய்துமேல் 
திரத்துடன் புடமிது செம்மையாய் செய்திடே. 


421 


கல்லுப்புச் சுண்ணம் 


செய்திட்டு பாரு செய்சாரம் நீரியே 
கொய்திட்ட சுண்ணங் கொடுஞ்சுறுக் காய்விடும் 
வைத்திட்ட வாசிக்கி மார்பாணி யானது 
மெய்யுத்த சுண்ணம் விசையான சுண்ணமே . 


422 


சுண்ணமாய்க் கல்லுப்பைச் சொல்லுவேன் மக்களே 
திண்ணமாஞ் சூடனுஞ் சேர்வெடி சாரமும் 
வண்ணமாம் பச்சை வளர்வீரந் தன்னோடு 
சொன்னக் கல்லுப்புடன் தோன்ற யெடுத்திடே 


423 


65 


எடுத்திட்ட ரைத்திடு யேகமாம் நீரதில் 
தொடுத்திடு வில்லையைச் சுருள் ரவியிடு 
படுத்திடு ஓட்டில் பதியமண் சீலை செய் 
கொடுத்திடு புடத்திற் கொடுஞ்சுண்ண மாகு 

குமே . 


424 


ஆகுமே கல்சுண்ண மாறு மரிந்திலார் 
வாகுடன் பேசி வகையிடு மாந்தரை 
பாகுடன் கூட்டிப் பயின்று திரியாதே 
ஆகமம் அண்டி அறிந்தே பிழைத்திடு 


425 


பிழைத்திட வேண்டிப் பேசினேன் மக்களே 
நிலைத்திடு காரம் நேர்மையின் சுண்ணத்தை 
தளைத்திடு நாதம் தன்னொடு வீரம் 
மலைத்தோர் வெடியு மானதோர் பச்சையே 


426 


பச்சை சரியெடை பருத்த வெண்ணீரதில் 
இச்சையா யரைத்து திருவில்லை போல் 
வச்சிடு ஓட்டில் வளம்பிற சீலைசெய் 
நிச்சய மாக நிறுத்திப் புடமிடே. 


427 


புடமதில் காரம் பொருந்தி கதித்திட 
மடவுடன் சுண்ண மாறு மரிந்திலார் 
திடமான லோகஞ் சினத்தி லுருகிடும் 
விடமான காரம் வெண்சுண்ண மார்க்கமே . 


428 


காரச் சுண்ணம் 


மார்க்கமதாக வழுத்துரோங் கேளு 
தீர்க்கமாஞ் சீனம் சிறந்திடுஞ் சுண்ணத்தை 
இயற்கையாய் சொல்லுவோ மினியபூச் சூடனுந் 
தீர்க்கமாம் வீரனுந் திறமான கம்பியே . 


429 


மச்ச-9 


66 


சீனச் சுண்ணம் 


கம்பியோ டொன்றாய் கணக்குடன் கூட்டியே 
நம்பியே சீனம நாட்டி யரைத்திடு 
வெம்ப உருட்டிடு வெயிலி லுலர்த்தியே 
பண்புட னே அகலில் பதித்தது மண்சீலையே 


430 


சீலைமண் செய்து திறமாய் புடமிட்டால் 
வாலைய மாக மடித்து யெடுத்திடு 
சூள நற்சீனந் தும்பிற மாகவே 
வேலைக் கதிகம் வெண்கண்ண மாகுமே. 


431 


நாகச் சுண்ணம் 


ஆகுமே நாக மதிகமாஞ் சுண்ணத்தைப் 
பாகம தாக பண்புடன் பார்த்திட 
வாகுட னாகமுஞ் சூதமுங் கூட்டி 
ரகமாம் வீரம் எழில் பச்சைப் பூரமே 


432 


பூரமுங் கம்பியும் பொருத்த ஒன்றாகவே 
காரமும் நீரில் கதிக்க வரைத்திடு 
வாகுடன் கூட்டி வட்டது பண்ணியே 
நீரது காய நினைவா யுலர்த் திடே 


433 


உலர்த்திடும் வில்லையை ஓட்டி லமைத்திடு 
பிலத்துடன் மண்ணது பேணிப் பிடித்திடு 
குலத்துடன் எருவைக் கூட்டிப் புடமிட 
நிலத்தினில் நாகம் நிலையாத சுண்ணமே . 


434 


வங்கச் சுண்ணம் 


சுண்ணமாய் வங்கத்தைச் சூட்டுகிறேன் மக்களே 
திண்ணமாம் வங்குமுஞ் செய சூதப் பச்சையும் 
துண்ணாத வீரமுஞ் சூடனுங் கம்பியு 
மொன்னாக் கூட்டி உருட்டி யரைத்திடே. 


435 


67 


அரைப்பது நன்றா யரைத்துத் திரட்டியே 
விரைத்திட வெய்யிலில் விரும்பி யெடுத்திடு 
திறந்துட னெட்டில் திறமாய் மத்தியே 
நிரைத்திடு சீலைமண் நிச்செய மாகவே 


436 


கருவங்கச் சுண்ணம் 


437 


ஆக நூறெருவில் அமர்த்திப் புடமிட 
வேகமாய் நீரில் வெளுத்திடுஞ் சுண்ணமே 
ஆகமந்தோரு மறியாரிச் சுண்ணத்தை 
பாகமாய்ப் பார்க்க பழுத்திடும் வேதையே . 
வேதைக்கு நல்ல விளங்கிய காரியம் 
வாதிக்குச் சுண்ணம் வயணம் படுத்துகிறோம் 
நீதிசே ரீயமும் நேர்சூதங் கூட்டியே 
சாதிசேர் பச்சையுந் தன்னோடு வீரமே . 


438 


வீருடன் சூடனும் விளங்கிய கம்பியும் 
நேருடன் கூட்டின் எட்டடங் காட்டியே 
சீருடன் வில்லைச் சிறக்கப் பிடித்து நீ 
தாருட னேட்டில் தரித்துமேல் மூடிட . 


439 


440 


மூடி மண்சீலை மூடித் தரித்து நீ 
மாடுட னெருவில் வைத்துப் புடமிட 
கூடே னியம் பக்குழன்று பொருவியே 
வாடி யெரிந்து வெளுத்திடுஞ் சுண்ணமே . 
சுண்ணப் பெருமை சொல்ல முடியாது 
விண்ணிருஞ் சூதம் விரைத்துப் படிந்திடும் 
நண்ணிய வேதைக்கி நாடுந் திறவுகோல் 
எண்ணுந் துரைக்கு யிவைகுரு பீடமே . 


441 


குருவான பீடங் குறித்திடும் வெள்ளியைத் 
திருவான சுண்ணமாய்த் தீரும் வரிசைகேள் 
கருவான சூதமுங் கார்வங்கங் கூட்டியே 
உருவான வெள்ளியி லொன்றாய்ச் செலுத்துமே . 


442 


68 


வெள்ளிச் சுண்ணம் 


செலுத்திப் பொடித்து சீர்வெடி யுப்புடன் 
கொளுத்திடுஞ் சூடனுங் கூர்பச்சை வீரனு 
மழுத்தமாகக் கூட்டி மைய ரைத்திடு 
வளித்து உருட்டி வட்டது பண்ணு மே 


443 


பண்ணிய வட்டை பானுவில் சுன்றிட 
நண்ணிய போட்டு நாடி யெடுத்து நீ 
திண்ணமாய் மூடித் தரித்து மண் சீலை செய் 
சென்னியை னோக்கிச் சிவசிவா யென்னுமே , 


444 


சிவசிவா என்னும் எருவின் புடத்திலே 
தவமான சரக்கைக் கூட்டி மொன்றாகவே 
அவமாகப் பொன்றி அனலி மடிந்திடு 
உவமான மில்லா உயர் கண்ணம் உண்மையே . 


445 


அயச் சுண்ணம் 


உண்மையாய்ச் சுண்ணம் உறுதி மதியதை 
தன்மையாய் நீற்று தகைமை யறிந்தவர் 
நண்ணும் கயிலாச வாசமாய் அயத்தைச் 
சுண்ணமாய் நெசமதாக நிறுத்து முறைமைகேள் 


446 


முறைமைகேள் சூத நாதமும் பாசமாய் 
நிறைவாகக் கூட்டிக் காரமும் சாரமும் 
திறமையாய் அயத்தை நிறுத்தி அரைத்திடே 
விரைவுடன் கல்வத்தில் இட்டுப் பொடித்திடே . 


447 


பொடித்திட்ட அயத்தைப் போடு சரியிடை 
வெடித்திடு முப்பு வீரமும் பச்சையுங் 
கடித்திடுஞ் சூடனுங் கணக்குடன் கூட்டியே 
வடித்த மெழுகுபோல் வணங்க அரைத்திடே . 


448 


69 


அரைத்திடும் பழச்சாறு தனுடன் செயநீர் 
திறத்துடன் விட்டுத் தீர அரைத்திடு 
வரத்துட னரைத்து வட்டது பண்ணியே 
உரத்துடன் ரவியி லொன்ற யுலர்த்திடே. 


449 


காந்தச் சுண்ணம் 


ஒன்றி உலர்ந்து உருண்டிடும் வட்டத்தைச் 
சென்றிட அகலின் சேர்த்துமண் சீலைசெய் 
நன்றிது வென்று நாட்ட முணர்ந்து மேல் 
கன்றியே யெருவிற் சொருகிப் புடமிடே. 


450 


புடமது நீதான் பொருந்திப் புடமிட 
திடமுடன் அயமும் திறமாய் வெளுத்திடு 
விடமென்னக் கொடிய வெண்சுண்ண மாகிடுந் 
தடமென்ன வேதைக்குத் தானய மானதே. 


451 


ஆனதோர் காந்த மதிகநல் சுண்ணம் 
பலமான காந்தமுந் தேன் தன்னுடன் யிரும்புத் 
தொகுத்துப் பொடி செய்து திரட்டிடப் புவல் வீரம் 
காணுமே முப்புவல் வீரம் பச்சையை 


452 


பச்சையே பச்சையுடனே பரமான சூடனும் 
வச்சயிடைக்கி வளமாகக் கூட்டியே 
நிச்செயந் தேசிச்சார் விட்டு ஆட்டியே 
அச்சமொடுங்க அரைத்து வழித்திடே 


453 


வழித்துத் திரட்டி வலையமாய்ப் புடமிடு 
முளித்து முருட்டி மூடிவெடி உப்புடன் 
வழித்து அரைத்து அடையது செய்து 
செலுத்தி யெருவில் செயமாகப் புடமிடே. 


454 


புடமது கேசமாய்ப் போட்டு எடுத்திடு 
திடமான காந்த வளமாய் வெளுத்திடும் 
அடிமுடி யொன்றாய் அமந்திடுஞ் சுண்ணத்தைத் 
திடமுடன் காண்பவன் சித்தனு மாகுமே . 


455 


70 


ஆகுமே சித்து அவன்ரேகைச் சித்தியால் 
போகுமே வேதை பொன்வெள்ளி ரெண்டுக்கு 
வாகுடன் சுண்ணம் வைப்புச் சரக்கது 
பாகுடன் செய்து பலனறி வார்களே . 


456 


வாரான தங்கம் வளம்பிறச் சுண்ணமாய் 
கூறான சேதி குருமுறை சொல்லுவோம் 
நீறான சூதமும் நெறிய வங்கமும் 
பேராக ஒன்றாய்ப் பெலக்க உருக்கிடே. 


457 


தங்கச் சுண்ணம் 


உருக்கிய சத்தி ஒன்றுடன் ரெண்டுசேர் 
நெருக்கிய தங்கம் நேராய் நொருங்கிடும் 
முருக்கிய வீரனு முடிவெடியுப்புடன் 
கருக்கிய சூடனுங் காலான பச்சையே 


458 


பச்சையொடொன்றாய்ப் பதியக் கல்வத்தில் 
வச்ச சரக்கை வளமா யரைத்திடு 
காச்சிடும் நீருங் கரும்பழச் சாறு 
நிச்சய மாக நினைவால ரைத்திடே . 


459 


அரைப்பது மைபோ லரைத்துத் திரட்டியே 
உருப்படவில்லை உலர்த்தி ரவியினில் 
திறம்பட அகலில் செலுத்தி மணலிடு 
மறைப்புடன் புடத்தில் வாட்டி யெடுத்திடே . 


460 


எடுத்து மறுபடியிறுக அரைத்துமே 
தொடுத்து முன்பல துலங்கப் புடமிடு 
அடுத்து நற்தங்க மலர்ந்தும் மலர்ந்திடுஞ் 
தடுத்திடுயேம் முந்தான் சுண்ண மானதே . 


461 


ஆனதோ ரேம மடங்கிய சுண்ணத்தால் 
வானவர் முனிவர் வரைதெரிந் தேறினார் 
கோன வனான குருசாமி சுண்ணந்தான் 
பேணுவாய் லோகத்தில் பிணைத்திட யேமமே . 


462 


71 
யேமத்தை நீத்த யெளிதோயென் மக்களே 
வாமனத்தி னாலே மனதை யறிந்திடு 
காமத்தை வென்று கருணைக் கண்பார்த்திடே 
சேமத்தில் வாசி திக்கும்நல் தீபமே . 


403 


கர்ப்ப விபரம் 


தீபக் கொழுந்து சிறந்திடும் நாதம் 
தூபத்தில் சூதந் துலங்கிய விந்து 
நீபத்தி யாக நின்று நிலைதனில் 
கோபத்தை நீத்த கும்மெனும் நாதமே . 


464 


நாதமும் விந்துவும் நலமுடன் கூடினாலே 
போதம் நிறைந்த பூரணங் கண்டிடும் 
நீதமாம் பூரண நேர்நிலைகண்டபின் 
வாதமும் வசியமும் வந்திடுஞ் சித்தமே . 


465 


சித்தமொன்றாக சிவபதங் கண்டபின் 
முத்திக் கொளுந்து முனைகொண்டு லாவியே 
பத்திய விந்து பரமான னாதமு 
முத்தி உணர்ந்து நின்றாதே ஒன்றாக 


466 


ஒன்றாக ரெண்டா யுடனது மூன்றுமாய் 
நின்றா டிக்கொண்டு நினைவை அறிந்திலார் 
பண்றான சோதிபருதி மதிச்சுடர் 
கண்டாரு மில்லை கற்பகத்தின் சாரமே . 


467 


கற்பத்தின் சாரங் கருதுவோம் மக்களே 
உற்பத்தி யான உகமை யறிந்திலார் 
கற்பத்தி னில்லா சாரைவெண் சாரைதான் 
சிற்பத்தில் காண சிசவயோகஞ் சித்தியே 


468 


சித்தம் பெருகி சிவஞான போதமாம் 
சித்தம் பெருகி சிவயோக தீபமாஞ் 
சுத்தம தாகி துலங்கும் பதிதனில் 
சுத்தமாய் நின்ற சுடரான தீபமே . 


469 


72 


தீபம் நிறைந்த சிவானந்த மூலமாந் 
தீபம் நிறைந்த சிவாய சிவமது 
தீபம் நிறைந்த சிவாய சிவமதைத் 
தீபத்தை நோக்கிச் செலுத்திச் செபித்திடே. 


470 


செபித்திடக் காலஞ் செப்புவேன் மக்களே 
குவித் தெழுந் தையங் கூறுபஞ்சாட்சரம் 
அவித்திடு மாலின் அனலும் மேலும் 
தெவிட்டும் சிந்தை தளராது திண்ணமே 


471 


தளராமல் நீயும் தன்னிலை பற்றியே 
தளராமல் அந்த தானங் குறித்திடுக் 
களராத விந்தைக் கண்டு செலுத்தினால் 
உலராது காய முண்மையில் திண்ணமே . 


472 


வல்லாரை கற்பம் 


திண்ணமாய் நின்று சிவமது செய்தபின் 
உண்ணவே கற்பம் உறுதி மனந்தேறு 
மென்னவோ வென்று யிருந்து மருகாதே 
பொன்னனி மூலம் பொருந்திய வாசியே . 


473 


வாசி மனோண்மணி மருவிய சத்தியைத் 
தேசமா மாலையில் நிறுத்திச் செயித்திடு 
தேசிக னான சிவமது குறுதியாம் 
பேசிய சத்தியைப் பிலமாய்ச் செபித்திடே 


474 


பிலமான மனதைப் பிடித்துர வாகினால் 
குலமான தேகங் குன்றாதொரு னாளும் 
நலமான வாசி நாடி வளர்ந்திடுஞ் 
தலமான தீபந் தன்னருள் போதமே . 


475 


போதம் நிறைந்த பூரண வாவியில் 
நாதமும் விந்துவும் நாடி யிருந்திடும் 
பாத மடிமுடி பத்தித் தெழுந்த தால் 
வாதமும் வசியமும் வணங்குவது திண்ணமே . 


476 


73 


திண்மையும் நன்மையுஞ் செகமய மாச்சுது 
தன்மை யதனால் தானதைக் கண்டிடு 
உண்மை வெளிப்படு முறுறி யுகந்திடுஞ் 
செம்மையும் வெண்மையும் சேரும் வல்லாரையே . 477 


வல்லாரை தன்னை வணங்கு முறையதை 
நல்லா ருனக்கு நயம்படச் சொல்லுவோம் 
யெல்லாருங் கண்டு யெளிதா யிருந்திட்டார் 
வல்லா ருகந்து வரைகடந் தார்களே . 


478 


கடந்து மோகக் கர்ம வினையதைத் 
தொடர்ந்தேறாமத்து புருவத்தி லேறினார் 
படர்ந்த வல்லா ரையைப்பத்தி எழுந்துநீ 
அடந்திடுங் காடியில் அமர்த்திப் பிழிந்திடே . 


479 


பிழிந்திட்டு அடுப்பேத்தி பேணி பொடிசெய்து 
நலந்திடு சர்க்கரை கணக்குச் சரியதாய் 
நெளிந்திடு மணத்தை நேரதில் செலுத்தியே 
அளந்து வெருகடி அன்பாய் பொசித்திடே 


480 


பொசித்திடு மண்டலம் பொருந்தி உட்கொண்டால் 
கசிந்திடு சீதநீர் கண்டு யிறங்கிடும் 
நசித்திடு பித்தமும் நடுநிலை தன்னிலையே 
வசித்திடு தேகம் வரண்டு சிறக்குமே . 


481 


சிறக்குமே தேகம் சிறுகதி ரோடியே 
ஒறக்குமே வாசி உள் நின்றுலர் விடும் 
நிறக்குமே மூலம் நிலைதனிற் தீபம் 
சிறக்குஞ் சிவாய சிவமான அண்டமே 


482 


அண்டங் கடுக்கா யாகும் அறிந்தார் 
அண்டங் கடுக்கா யாகு மரிந்த 
வண்டங் கசடு ஆகும் அணைதனில் 
அண்டத் தடுத்து அரூபியு மாவனே . 


483 


மச்ச -10 


74 


அரூபமாய் நின்ற ஆதி கடுக்காய் 
குருமாப் பதிதனில் கூர்மை யறிந்திடு 
குருமா பதிதனில் கூர்மையறிந்த பின் 
பருவமாய் நின்றதைப் பார்த்து எடுத்திடே. 


484 


எடுத்திட்ட முரியில் யியல்பாய் அமர்த்தியே 
விடுத்திட் டுலர்த்தி விதையதை நீக்கிடு 
பொடித்திட்ட தூளைப் போட்டிடு காடியில் 
மடித்திட வைத்து மறு ஒளிஉலர்த்திடே , 


485 


இருத்து மறுஒளி யல்பா யுலர்த்தியே 
மருத்து மிப்படியும் நீவளமாகச் செய்திடு 
திருத்த மாயிம் முறை செய்திருப் பத்திலே 
விருத்த மாத்திவரும் வாங்கி வெளுக்குமே . 


486 


வெளுத்திடும் பொடியதை வெயிலு லர்த்தியே 
அழுத்தமா முறலில் அழுத்தி யிடித்திடு 
செழித்திடும் பொடியைச் சேர்வச் சிரகாயம் 
வழித்துப் பரணியில் வைத்து விரையெடே. 


487 


எடுத்த விதையை யிதமா யுலர்த்தியே 
அடித்து னோக்கி அள்ளிடு பானையில் 
படித்திடு சட்டிப் பானை அளவதாய் 
நடுத்திர மாக நாட்டித் தமரிடே 


488 


வடித்த தயிலம் வளமான குப்பியில் 
கொடுத்து நீமூடி குருவை வணங்கிடு 
தொடுத்தக் கடுக்காய்ச் சூரணந் தன்னில் 
அடுத்தத் தயிலம் அளவா யெடுத்திடே 


489 


அளவென்ன சூரண மானா மிருவிரல் 
பிலமான தயிலம் பேணு மொருவிரல் 
நலமா யெடுத்து நன்றாயு ருட்டியே 
செலமான நாவிற் செலுத்தி மிளுங்கிடே. 


490 


75 


செலுத்தி மிழுங்கி திறமான மண்டல 
மழுத்தமாய்க் கொண்டு அருளை வணங்கிடு 
சகித்த மலமுஞ் சலமு மொன்றாக 
நெளித்த புழுவுட னேறா யிரங்குமே 


491 


நேரா யிரங்கி நிலைக்கு முன்வாசி 
சீறாக நின்று சித்து வளர்ந்திடும் 
வேறான வாசி பிலத்து நிலைத்தது 
கூறான மூலங் குடியிருப் பாகுமே . 


492 


இருப்பான் வீடும் யேகயிரு தைலம் 
குறிப்பான மூலம் குண்டலிச் சத்தியாம் 
நெருப்பான சத்தியை நினைவாய் வணங்கினால் 
வெறுப்பான தில்லை வேண்டும் நல்காயமே . 


493 


காயாதி கற்பம் 


காயாதி கற்பங் கருவென்று சொல்லுகிறேன் 
மாயாதி மூலம் வளருமுன் மூலம் 
மோயாத சத்தி ஒளி கொண்ட மூலமுஞ் 
சாயாமல் மூன்றுந் தனக்குள் பார்த்திடே , 


494 


சாரச் சுண்ணக் கற்பம் 


பார்த்திடும் ரவிமதி அக்கருஞ் சுடருடன் 
சேர்த்திடும் மொன்றாய் திறமான கல்வத்தில் 
வார்த்திடு நாதநீர் வளங்கொண் டரைத்ததைப் 
போர்த்தி வழித்து போந்த திரட்டிடே . 


495 


திரட்டி ரவிதனில் சீறா யுலர்ந்தபின் 
உருட்டி வட்டொட்டில் ஒடுக்கிமண் சீலைசெய் 
சுருட்டி ரவிதனில் சுழன்று உலர்ந்த பின் 
மருட்டி மாய்கை வணங்கிப் புடமிடே. 


496 


76 


வணங்கிப் புடமது வைத்திட குக்குடம் 
இணங்கி மும்மூல மிடுகி மலர்ந்திடும் 
வணங்கி எடுத்து வடிவான செம்பினில் 
யிணங்கி யதனை யியல்பாய் பொசித்திடே 


497 


பொசித்திடு பணவிடை பொருந்து மதுவினில் 
வசித்திடும் வாதமும் வளரய பித்தமும் 
நசித்து நடுங்கி நமனும் விலகிடும் 
பசித்திடும் பூரண பற்பம் தன்மையே . 


498 


தன்மை பொருந்துஞ் தனுவான தேகத்தில் 
உண்மை ரசவற்க மூட்டு மூர்த்தியாம் 
நன்மையாய் தேகம் நாடும் சொரூபத்தில் 
புண்மை யுடலைப் பொருந்தி யருந்திடே. 


499 


அறிந்த மனத்தா லாதி நிற்பாடும் 
அறிந்த மனத்தால் தந்தி திறப்படும் 
மரிந்த மணத்தை அன்புடன் போற்றினால் 
விரிந்திடும் வாசி விசையி லொடுங்குமே . 


500 


ஒடுங்கிய தேகமு முறுதி திறம்பட 
அடங்கிய பற்ப அறிந்து உணர்ந்திடு 
துடங்கிய சாரச் சுண்ண மருந்தினால் 
மடங்கிய அத்தி விலுக்கும் திண்ணமே. 


501 


திண்ணமாய் மண்டலஞ் செலுத்திடு காரத்தை 
உண்ணப் பயந்து ஒடுங்கி யிராதே 
வின்னங் களில்லை விரசு கொடுத்திடு 
மண்ணி லுணக்கு அருளின் வாரே . 


502 


வெடியுப்புச் சுண்ண கற்பம் 


வாரம் வெடியுப்பு வளறுமிச் சுண்ணத்தை 
காரனும் மண்டலங் கசிந்து உணர்ந்திட 
சீர்சதை மாங்கிஷந் திறமாய் வலுத்திடும் 
பார்நீர் பனைப்புப் பதையா திருக்குமே . 


503 


77 


இருக்குமே தேகம் யெந்தனா ளாகியும் 
உரைக்குமே வாசி உண்மை திறப்படு 
பரைக்கும் நரைதிரை பாற்றிப் பசனையாஞ் 
சிறக்குமே தீபஞ் சிவானந்தி மூலமே . 


504 


கல்லுப்புச் சுண்ணக் கற்பம் 


மூலங் கல்லுப்பு முடித்திடு சுண்ணத்தைக் 
காலமே மண்டலங் கருதி உணர்ந்திட 
சாலவே நரம்பு தானது திருக்கிடும் 
ஞாலமாந் தேகம் நலியா திருக்குமே. 


505 


நலியாத காரம் நாட்டிய சுண்ணக் 
எளிதாக மண்டலம் ஏத்திடு தேகத்தில் 
பலியான பித்தநீர்ப் பணைப்புத் தெரிந்திடும் 
நெளியாது வாச் நேர்நிலை உண்மையே . 


506 


உண்மையாஞ் சீனம் உருகிய சுண்ணத்தை 
நன்மையாய் மண்டலம் நாடி உணர்த்திடு 
வெண்மை சிலேற்பணம் விளையா திருத்திடுஞ் 
தன்மை யிதென்று சார்ந்திடு மூலமே . 


507 


மூலமாந் தங்க முடித்திடு சுண்ணத்தைச் 
சாலவே மண்டலந் தானது உண்டிட 
கோலமாம் வாதக் காடிய நீர்த்திடுந் 
தூலமோ யில்லை சுருக்கிடுந் தேகமே . 


508 


தேகமாம் வெள்ளி செப்பிய சுண்ணத்தை 
ஆகமா மண்டலம் அறிந்து உணர்ந்திட 
தாகமாம் மூலந் தனில் சூ தந்திடும் 
வேகமாய் தேகம் விசைகொண்டி ருக்குமே 


509 


இருக்குமுன் தேகம் யேகாந்தப் போதமா 
முருக்குமுன் தேக மொன்றுஞ் சிறுபிள்ளை 
யிருக்க நடக்க யிளையாதொரு னாளும் 
கருக்கும் மயிருங் காலனு மில்லையே 


510 


78 


காலா மிரும்புக் கருவான சுண்ணத்தை 
நாளெண்ணி மண்டலம் நயமாய் பொசித்திட 
கோளாந் திசைவாய்வு குடில் மகிழ்ந்திடு 
மாளாம் வயசு மகாகோடி காலமே . 


511 


காரச் சுண்ணக் கற்பம் 


காலமே நீயுங் காந்தநலக் சுண்ணத்தைப் 
பாலுடன் கூட்டி பருகிடு மண்டலம் 
மேலுடன் காந்தலும் வெக்கை வெதுப்புடன் 
சூலையுடன் பாண்டு துலைக்குங் கிராணியே. 


512 


சீனச் சுண்ணக் கற்பம் 


கிராணியுஞ் சோகையுந் கண்கண்ட மாலையுந் 
தீராத யீளையுந் திறமான இன்பமும் 
வேறான காந்தப் பெருமையைக் கண்டதே 
நேராக நின்ற நிலையைவிட் டோடுமே . 


513 


ஓடுமே நாக மொடுங்கிய சுண்ணத்தை 
ஆடுடன் பாலில் லருந்திடு மண்டலங் 
கோடாங் கிராணி கிளம்பிய மூலமும் 
வாடாப் பவுத்திரம் வளரஞ்சுக் குட்டமே 


514 


தங்கச் சுண்ணம் 


குட்ட முடனே கொடிய வியாதிகள் 
நட்டமென் றெண்ணி நடுங்கி அகண்டிடு 
மிஷ்ட மானாக மியங்கிய பற்பத்தாலது 
துஷ்ட வியாதிகள் தொடரா திருக்குமே . 


515 


இருக்குமே வங்கத்தி லுவப்பான சுண்ணத்தைக் 
கருத்துடன் வெண்ணையில் காலமே மண்டலந் 
திருத்தமாய்க் கொண்டு தீர்க்கமாய் நின்றிட 
உருக்கும் வியாதியுடன் மேகந் தீருமே . 


516 


79 


தீருமே மேகத் தீரா உபாதையும் 
வீறுடன் கைகால் வெளுப்புக் கடுப்புடன் 
கூறுடன் தேகங் கொடியதோர் காந்தலும் 
வேறுடன் உடனே துலங்கி ஒடுங்குவே , 


517 


ஒடுங்கு கார்வங்க முருகிய சுண்ணத்தை 
அடங்கிய நீ மண்டல மருந்திடு தேனிலே 
முடங்கிய மேக மூச்சு சுவாசமு 
இடங்கெட்டோ மென்று யெழுந்திருந் தோடுமே 


518 


519 


520 


ஓடும்விப்புருதி உருக்கும் பரங்கிகள் 
நாடுங் கபாலம் நடுங்கிய சூலையும் 
தேடுங் கைகாலில் திருக்கிய புத்துடன் 
வாட நடுங்கி மயங்கிக் குதிக்குமே . 
குறிக்கின்ற மூலிகை கூறினோ மெட்டெட்டுஞ் 
தரிக்கின்ற மூலிகை தானது பத்துண்டு 
நெருக்குந் கருநெல்லி நேர்சோதி விருட்சமுங் 
கருக்குங் கொடிவேலி கல் தாமரையென்னே . 

அயச்சுண்ண கற்பம் 
யெண்ணுங் கருந்தாளை யேரும் பொற்சீந்தியும் 
சொன்னகரு நீலி சொர்ணத் திராயுடன் 
அஞ்சனமா முண்ட கஞ்சாயா விருட்சமு 
முன்னிய மூலிகை ஒடுங்கிய பத்துமே . 
பத்தான மூலிகை பாரு பொதிகையில் 
சித்தாதி கூட்டஞ் சென்றிடப் போகாது 
பத்தாசை கொண்டு பார்க்கநீ வேண்டினால் 
சித்தாதி தன்னிடஞ் சேர்ந்து வணங்கிடே . 

நாகச் சுண்ணக் கற்பம் . 
வணங்கி நிலைநின்றால் வாவென்ற ழைத்துப்போ 
இணங்கிய மூலிகை யின்பமாய்க் காட்டுவார் 
மனங்கு விந்தந்த மார்க்கமாய்க் கண்டபின் 
வணங்கு கருநெல்லி வளமையைப் பார்த்திடே . 


521 


522 


523 


80 


வளமையைக் கண்டு வரிசையாய் மண்டலம் 
நளமையாய்க் கொண்டு நாட்டங்கள் பெற்றிடும் 
யிளமையா தேகமும் இலங்கு கவனமுந் 
தலைமையாய்க் கொடுமுடி தானமுங் காணுமே. 


524 


காணுஞ் சதுர கிரியது தன்னுள்ளே 
தோணும் சுடரொளி தூண்டாத் தீபமும் 
பேணி நீநின்ற பெருமையைக் கண்டேன் 
கோனவன் கண்டு குறிகாட்டு வானே. 


525 


வங்கச் சுண்ணக் கற்பம் 


குறிகண்ட போதே கூடுஞ் சிவயோக 
மறிகின்ற கற்ப மனையும் காயசித்தி 
நெறிகின்ற வாதமும் நேரா வசியமும் 
தெரிகின்ற போதே சிவசித்தி நாமே . 


526 


சித்தான மூலியில் சித்துக் களுண்டதில் 
பத்தான மூலியில் பழுத்திடும் லோகங்கள் 
சத்தாஞ் சரக்குகள் தானே வணங்கிடும் 
ஒத்தாசை யாக உரைக்கின்றேன் வாதமே . 


527 


வாதம் வசியமும் வகையுடன் சொல்லுரேன் 
நீதமாய்க் கண்டு நிலையை யறிந்திடு 
நாத மொடுங்கும் நடுநிலை தன்னிலே 
போதமாய் நின்ற பொருளை யறிந்திடே . 


528 


பொருளை யரிந்திடப் பொருந்துஞ் சிவயோகம் 
பொருளை யறிந்திடப் பூரண தேகமாம் 
பொருளை யறிந்திடப் பொன்றா தொருனாளும் 
பொருளே சிவாயமாய் போற்றி மகிழ்ந்திடே. 


529 


81 


வங்கச் சுண்ண கற்பம் , காரவங்க சுண்ண கற்பம் , 

பத்து மூலிகை விபரம் 


மகிழ்ந்து முன்சொன்ன வைப்புச் சரக்கதில் 
பகுந்திடு வேதை பண்பதைக் கேளு 
அகந்தனி லுப்பு ஆதி லவணமும் 
உகந்திடு லவண முகில்பா சாணமே 


530 


கருநெல்லி கற்பம் 


பாசாண உப்புப் பதியுடன் வாங்கி 
ஆசாரமாக அந்நீரில் சுத்தி செய் 
பேசாம வாதி பின்னது கூட்டியே 
ஊசரந் தண்ணி லுகந்து அரைத்திடே. 


31 


அரைத்திடும் வில்லையை அன்புடன் ஓட்டில் 
அரைத்து மண்சீலை வழித்திப் புடமிடு 
விரைத்துடன் லவணம் வெந்து உருகிடும் 
நறைத்துடன் லவணம் நேருடன் லிங்கமே . 


532 


லிங்கம் லவணம் நேருட னாட்டியே 
அங்கமா யுருட்டி அப்படிப் புடமிட 
பங்கம் வராமல் பதிய உருக்கிடுந் 
தங்க மதுக்குச் சரியிடை தாக்கிடே . 


533 


ஆதிசரக்கில் வேதை 


தாக்கு குகையில் சத்தி யிருக்கியே 
பாக்கியம் வேண்டிப் பதித்திடு வெள்ளியில் 
ஆக்கிய வெள்ளியதி லாத்தி ஒன்றிட 
தீர்க்கமாந் தங்கந் திசைமாற்றி ருக்குமே . 


534 


மச்ச -11 


82 


இருக்குங் குடவணி லெட்டரை மாத்துவாம் 
நெருக்கிய செம்பதில் நேரது ஆர்தாம் 
பெருக்கி ரவிமதி பேணிக் கொடுத்திட 
திருக்கற் பத்துமே சென்றிட ஆரதே . 


535 


சென்ற களங்கில் சேர்பாதி கெந்தியும் 
நின்றதோர் வீரம் நீட்டிப் பொடித்திடு 
வின்றதில் செய்நீர் விடுத்துரைத் துருட்டியே 
அண்டமா மோட்டி லடக்கிப் புடமிடே . 


536 


லவண லிங்கச் செந்தூரம் நாக பாசாண களங்க வேதை 

களங்க செந்தூரக் கற்பம் 


புடமிட் டெடுத்திடு பொருமிச் செந்தூரமாம் 
நடமிட்ட வெள்ளியில் நாட்டிடு னூற்றொன்று 
திடமிட்டு ருக்கித் தெளிந்த பின்பாத்திடு 
தடமுற்ற தங்கந் தன்வய திருபதே 


537 


இருளுரை செம்பில் எடுத்திடு னூத்தொன்று 
கருவுடன் மாத்துக் கணக்குப் பதினாறு 
முருவுட பவகததி லூதிட யேளரை 
தருவுடன் குடலினிற் சாதிக்க பத்துமே . 


138 


பத்திய செந்தூரம் பணவிடைக் கொண்டாடிட 
நித்திய மாகி நிலைத்திடுந் தேகமுஞ் 
சித்தியு முத்தியு சேர்ந்து திறப்படும் 
முத்தி பெருகி மூதண்டங் காட்டுமே . 


539 


காட்டுமே நாகங் கதித்த பாசாணத்தில் 
நாட்டிய உப்பு நன்றாய்ப் பொடித்திட்டு 
ஆட்டிய செய்நீ ரதுமட் டரைத்துடன் 
கூட்டி யுருட்டிக் குணமாய்ப் புடமிடே 


540 


83 


541 


குணமுட னாகங் குழன்று உருகிடு 
மினமுடன் தங்க மீய்ந்து உருகிடும் 
சினமுடன் ரெண்டுஞ் சேர்ந்து உருகியே 
கனமுட னாகங் களங்கது வாமே . 
களங்கது தன்னை காட்டிடு வெள்ளியில் 
நலங்கொண்டு பத்தில் காட்டி உருக்கிடு 
பலங்கொண்டு வெள்ளி பழுத்திடும் பத்தரை 
குலங்கண்டு குடவனிற் கூட்டிடு தங்கமே . 


542 


தங்கமாஞ் செம்பினில் தாக்கயி ரஞ்சுடன் 
அங்கமா மாத்து அதிகம் புடத்தினில் 
சங்கையுடனே தானே பழுத்திடு 
மெங்கும் நிறைந்து இருக்கச் செந்தூரியே . 


543 


கெந்தக பாசாண களங்க செந்தூரம் 


செந்தூர மாகச் செப்புவேன் கெந்தக 
மந்தமாம் வீர மதினிடை களங்கையுஞ் 
சொந்தமாய்க் கூட்டிச் சுருள அரைத்திடு 
விந்துநீர் தன்னில் மேவி யுருட்டிடே 


544 


உருட்டி ரவியி லுலர்ந்தபின் னோட்டினில் 
கருத்துடன் மூடிக் கதிக்கமண் சீலைசெய் 
இருத்துடன் புடத்தி லொடுக்கி எடுத்திட 
திருத்தமாய் நின்று செந்தூர மாகுமே . 


545 


ஆகுமே வெள்ளி அமைத்திடு னூத்தொன்று 
பாகமாய் நின்று பழுத்திடுந் தங்கமாய் 
தாகமாய் வங்கத்தில் தடவிப் புடமிட 
வாகுடன் கட்டி வலித்து பழுக்குமே. 


546 


பழுத்திடும் லோகம் பத்தரை தப்பாது 
அழுத்தமாய் நீயும் அஞ்சிப் பணிவிடை 
செலுத்திடத் தேகத்திற் சிறுகதி ரோடிடும் 
நெளிந்திடும் வாசி நேர்மனை புக்குமே 


547 


84 


புக்குமே கெந்தகம் பொருந்திய பாசாணந் 
தக்குமே வேதை சமத்தமரில் மெத்தவாஞ் 
சிக்கிய உப்புந் திறமான கெந்தியு 
மொக்கவே கூட்டி உருக அரைத்திடே 


548 


அரைத்திடுஞ் செயநீ ரன்புடன் வில்லை செய் 
திறத்துடன் ஓட்டில் வசலுத்திப் புடமிடு 
நிறத்துடன் கெந்தி நேரா யுருகிடு 
வரத்துடன் அதுக்குநேர் வளர்தங்கச் சேர்த்திடே. 


549 


சேர்த்து உருக்கத் திறமாயு ருகிடுஞ் 
சாத்திய கெந்திச் சத்துத் திறமது 
போற்றிய வெள்ளியிற் பொருந்தா யிரத்தொன்று 
மாத்து சுகஷ்த்திர மார்க்கமென் சொல்வேன் 


550 


சொல்லுவேன் செம்பில் சொல்ல முடியாது 
வெல்லுவேன் குடவனில் வேண்டிய மாத்துமாந் 
தள்ளுவர் வங்கச் சகஷ்த்திரத் தொன்றிட 
துள்ளிய மாத்துத் தோணக் கண்கூசுமே . 


551 


கூசுமே கெந்தி குருவாங் களங்கத்தில் 
நேசமார் வீரம் நேர்சரி கூட்டியே 
வாசமாம் நீரில் வணங்கி அரைத்ததை 
தேசுவை நோக்கித் திறமாய் வழித்திடே . 


552 


வழித்திடு வில்லைபோல் வளமா யுலர்த்திடு 
அழுத்திய ஓட்டில் வைத் தன்புடன் மண்ணிடு 
குலத்துட னெருவைக் கூட்டிப் புடமிடு 
செழித்திடுங் கெந்தி செந்தூர மானதே. 


553 


ஆன செந்தூர மளவற்ற வேதையாம் 
தோணவே லோகத்தில் தொட்டுத் தடவியே 
ஆனதோர் தீயிலழுத்தி கொளுத்தினால் 
காணவே மாத்துக் கணக்கது யில்லையே . 


554 


85 


யெல்லையே நோக்கி யிருந்து பூசித்து 
நல்ல செந்தூரத்தில் நயமாய்ப் பணவிடை 
கொள்ளவே தேகங் குறுகா தொருனாளு 
முள்ளவே உள்ளி ஒரு கோடி உள்ளியே 


555 


துருசு பாசாணம் களங்க செந்தூரம் 


உள்ளி துருசு உகந்த பாசாணத்தை 
ஆளித்த உப்பு அதில் சூதங் கூட்டியே 
வாளித்த நீரில் வணங்க அரைத்திடு 
பாளித் துருட்டிப் பதிவாய்ப் புடமிடே . 


556 


பதிவாய்த் துருசு பண்சூதம் உப்பு 
சதிராகக் கூட்டித் தானேயுரு கிடுந் 
ததியான தங்கந் தானது சரியாய் 
மதியுடன் கூட்டி மணதாயு ருக்கிடே 


557 


உருக்குங் களங்க முகனமென சொல்வேன் 
பருக்கிய வெள்ளி பத்தது தூக்கி 
உருக்குங் களங்க மொன்றது தாக்க 
நெருகசிய மாத்து நேரன்ப தாகுமே . 


558 


அன்புடன் செம்பினி லறுப தரையாம் 
பண்புடன் குடவனிப் பத்தரைக் காணுஞ் 
செம்புடன் லோகஞ் சேரப் பழுத்திடும் 
நம்புங் களங்கத்தை நன்றாய் செந்தூரியே . 


559 


நன்றாய்க் களங்கிடை நாட்டிடுங் கெந்தகம் 
பண்றான வீரம் பதியப் பொடித்திடு 
குன்றாத நீரில் குணமா யரைத்திடு 
சுண்ட வழித்துச் சுருள உருட்டிடே . 


550 


சுருள உருட்டிச் சுகமா யுலர்ந்தபின் 
அருளான ஓட்டில் அடைக்கிமண் சீலைசெய் 
மருவான சோதியை வணங்கிப் புடமிட 
உருவானச் செந்தூர முறுதியாய்க் காணுமே. 


561 


86 


உறுதியாய் வெள்ளியில் ஒருனூத்துக் கொன்றிடு 
உறுதியாய் நின்று ஒளிகொண்ட தங்கமாம் 
திருகிய லோகஞ் சேரப் பழுத்திடுந் 
தருகிய வங்கத்தில் தடவிப் புடமிடே. 


562 


563 


தடவிப் புடமிடந் தானே பழுத்திடுங் 
குடவனுப் படிக் கூர்மையாய்க் கண்டிருந் 
திடமுடன் மண்டலந் தின்னும் பணவிடை 
அடவிடன் வாசி அசையா திருக்குமே . 

தாளக ஈய களங்கச் செந்தூரம் 
இருக்கின்ற தாளக மென்னென்று சொல்லுவேன் 
உருக்கிய உப்பு ஒன்றிடும் பச்சையும் 
நிறுத்துடன் கூட்டி நின்றநீர் விட்டரை 
கருக்குட னரைத்துக் கருவாக வட்டிடே 


504 


வட்டது ஓட்டில் விரைந்துமண் சீலைசெய் 
திட்டமாய்ப் புடத்தில் செலுத்தி அனலிடு 
இட்டமா யுருகி யிருக்கு நல்லீயமாய் 
மட்டமாய்த் தங்கம் வைத்து உருக்கிடே , 


565 


உருக்கு மிடையது ஓடா திருந்திடுந் 
திருக்கென்ன வெள்ளியில் சேர்த்திடும் நூத்தொன்று 
அருக்கணும் அமர்ந்து அதனிலு ருகினால் 
சுருக்கென்ன மாத்து சொல்ல வொன்னாது . 

566 


சொல்லாத செய்தி துலங்கிடுஞ் செம்பினில் 
நல்லாப் பழுத்திடுங் நாடுங்கு டவனில் 
உள்ளாங் களத்தி லுடன் சேரு கெந்தக் 
தள்ளாத வீரனுந் தாக்கிப் பொடித்திடே. 


567 


பொடித்திடு நீரில் மொன்ற அரைத்திடு 
அடித்திட்ட வில்லை போலாக்கு யுலர்த்தியே 
வடித்திட்ட செப்பில் வைத்துப் புடமிடு 
எடுத்து நீபார்க்க யேக செந்தூரமே . 


568 


- 87 


569 


யேக செந்தூர மேற்றிடு வெள்ளியில் 
தாகமாய் நூத்திலத் தாக்கி உருக்கினால் 
வேகமாய் மாத்து வேன்தா னுண்டு 
ஆகமாய் வங்கத்திலழுத்திப் புடமிடே 

வீர பாசாண களங்கச் செந்தூரம் 
புடமிடத் தங்கம் புடத்தங்க மாகிடு 
திடமான லோகத்தில் செலுத்த நல்லேமாம் 
விடமான செந்தூரம் விரும்பிப் பணவிடை 
உடமான மாக யுண்டுமண் டலமதே. 


570 


மண்டலங் கொண்டிட மாயவனா குவாய் 
கண்டிடுந் தேகங்கதிர் போலொளி யிடும் 
மெண் புசை முழுதுமெக்க கெவுன மாம் 
அண்டர்கள் போத்த அரூப மாகுமே 


571 


அரூபமாய் வீர மடங்கும் பாசாணத்தில் 
கருவான உப்புக் காரமுங் கூட்டியே 
உருவான நீரிலுகந் தரைத்து ருண்டை செய் 
உருவான ஓட்டில் வைத்துப் புடமிடே. 


572 


புடமது காட்டி பொகுந்த உருகிடுந் 
திடமுள்ள தங்கஞ் சேருஞ் சமனெடை 
அவுடன் குகையில் அமர்த்தி உருக்கிட 
விடாள தங்கமும் வீரனுங் கூட்டுமே 


573 


கூடி உருகுங் குருவாங் களங்கத்தை 
நாடிய வெள்ளி நயந்திடு மென்பதில் 
சாடி உருகத் தங்க மதாகிடும் 
வாடி யிராதே வளர்செம் பிற்றாக்கிடே . 


574 


தாச் கிடச் செம்பு தானே பழுத்திடு 
தாக்கிடு லோகமுந் தன்மை யுமப்படி 
பாக்கிய மாகிப் பழுத்திடும் வேதையைப் 
பாக்கிய மென்று பதிவா யிருந்திடே 


575 


88 


அதிவன்றி நீயூம் பார்த்து மகிழ்ந்திட்டால் 
நிதியென்று காண நினைவு மளிந்திடும் 
மதியுடன் விதியையும் வணங்கி நீ பார்த்திடில் 
விதிமதி யொன்றாய் விளங்கும் திண்ணமே . 


576 


திண்ணமாய் வீரஞ் செலுத்துங் களங்கத்தி 
லுன்னிய கெந்தியுடன் வீரங் கூட்டியே 
வன்னி யினீரல் வலுவா யரைத்திட்டு 
மின்னிய வட்டாய் விளங்கப் பிடித்திடே. 


577 


பிடித்திடும் வட்டைப் பெருகிய செம்பினி 
லடைத்துப் புடமதில் லன்புடன் வைத்திடு 
உடைத்திடு மருந்தை உருகிச் செந்தூரமாம் 
திடத்துடன் வெள்ளியில் சேர்த்திட தங்கமே . 


578 


தங்கமாம் வங்கத்திற் தடவிப் புடமிட 
மங்கள மாக மருலிப் பழுத்திடே 
பங்கமாய்ச் மைச்சுண்ணம் அமர்ந்திடும் வாக்கியம் 
குங்கி டைக்கமே ஏகாந்த தீபமே . 


579 


500 


யேகாந்த மாகி யிருக்குஞ் செந்தூரத்தை 
பேசாந்த மாக யிருந்து பொசித்திட 
யேகாந்த தேக மென்னென்று சொல்வேன் 
யேகாந்த பாசி யிருதய மூலமே . 
மூலங் கெவுரி மொழிந்த பாசாணத்தில் 
சாலவே உப்புத் தன்னொடு பச்சையுஞ் 
சீலமாய்க் கூட்டிச் சேர்த்தரை விந்துவில் 
பாலமாஞ் செப்பில் பதித்துப் புடமிடே . 


8 


கெவுரி பாசாண களங்க செந்தூரம் 


பதித்திப் புடமிடப் பருவமாய்க் கட்டிடுங் 
கதித்திடுந் தங்கங் காட்டுஞ் சரியெடை 
விதித்திடுங் குகையில் விளங்க உருகிடத் 
துதித்தது ஒன்றாய்த் துலங்க உருகுமே . 


582 


89 


துலங்குங் கெவுரி தோன்றுங் களங்கமதாம் 
பலங்கண்டு லோகத்தில் பாச்சிடத் தங்கமாங் 
களங்கத்தில் கெந்தியுங் கட்டிய வீரனிம் 
மலங்கவே கூட்டி மாட்டிப் பொடித்திடே 


583 


மாட்டிப் பொடித்து மடங்க அரைத்திடு 
தீட்டிய நீரில் திரட்டி யுருட்டியே 
நாட்டிடு செப்பில் நயந்து புடமிட 
வாட்டமில்லாமல் வளருஞ் செந்தூரமே 


584 


வளர்ந்திடு லோகத்தில் மாட்டுஞ் செந்தூரத்தை 
உலந்திடு மெருவி லுருக்கிப் புடமிடப் 
பலந்தரும் லோகம் பழுத்திடுங் தங்கமாங் 
கலந்திடு முத்தியில் கருணையில் நின்றிடே 


585 


நின்றிடு வெள்ளை நிலைத்த பாசாணத்திற் 
கொன்றிடு முப்புக் கூர்பச்சை வீரனு 
மொன்றதாய் கூட்டி யுருட்டி யரைத்திடு 
சென்றிடு விந்துவில் சேர்த்தரைத்து ருட்டியே 


586 


வெள்ளைப்பாசாண களங்கப் பற்பம் 


உருட்டிக் குகையி லுறுதிப் புடமிட 
மருட்டிய வெள்ளை மயங்கி உருகிடுஞ் 
திருட்டில்லா வெள்ளி சேரு சரியெடை 
மெருட்டிய வெள்ளையும் வெள்ளியுங் கூடுமே . 


587 


கூடியுருகிக் குணமாய்க் களங்க தாம் 
நாடிய செம்பில் நாட்டு னூத்தொன்றுத் 
தேடி யுருகத் தெகுட்டாத வெள்ளியாஞ் 
சூடிக் களங்கத்திற் சூதமஞ் சேர்த்திடே 


588 


சேர்த்திடு வீரந் திறமாய்ச் சரியெடை 
நேர்த்தியாய்க் கூட்டி நிலைத்திடு விந்துவிற் 
போர்த்தி யரைத்துப் போடு புடத்தினி 

லாத்தி யெடுக்க அதிகமாம் பற்பமே . 
மச்ச -12 


589 


90 


பற்ப மெடுத்து பதியான செம்பினி 
உற்பணமாக உருக்கி னூத் தொன்றிட 
அற்புத மாகி அலர்ந்து வெளுத்திடு 
தப்பித மில்லை தானான வெள்ளியே . 


500 


தானான வெள்ளிதன் கயிலாச மாம் 
பூணாத மாத்து புகழா யிரத்தெட்டு 
தேனான வங்கச் சேர்த்துக் குகையிலே 
கோணா துருக்கு குருபற்பம் போட்டிடே . 


591 


பற்ப மதனிற் பதிந்த உடனே நீ 
உற்பன மாக உருஞ்சி உருகிடு 
அற்புதமான ஆன வெள்ளீயமும் 
விற்பனமாங் குரு வெள்ளி யுமானதே.. 


502 


வெள்ளி யென்றெண்ணி மேவி யிறாதே 
தெள்ளிய செம்பில்ச் சேர் னூரிலொன்றிட 
துள்ளிய மாத்துச் சொல்லவும் போகா 
தள்ளிய லோகமுந் தானிது வாமே . 


593 


ரச சிங்கி களங்கு 


தான் ரசசிங்கி தன்னுட பெருமைகேள் 
வானுகர் கெந்தி வளர ரிதாரமும் 
பேணுந் துருசு பெருலிங்க வீரமும் 
பூணுங் கருப்பும் பொருந் தெளுத்தூட்டிடே 


594 


கூட்டி யரைத்திடு குருவான செய்நீரில் 
நாட்டி யரைத்து நன்றாய் வளித்திடு 
பூட்டிடு வில்லை பொருந்தவே செய்து நீ 
வாட்ட ரவியில் வைத்து எடுத்திடே 


595 


யெடுத்திடு வில்லை யிதமான செப்பில் 
அடைத்துப் புடமிட அன்புடன் னுருகிடு 
கொடுத்திடு தங்கங் கூட்டி சரியெடை 
விடுத்திடு குகையில் வேண்டி உருக்கிடே . 


596 


91 


உருக்கு களங்கத்திலுடன் சேரு கெந்தகம் 
நெருக்கிய வீரமும் நேர்சரி காரமும் 
திருக்கரம் கூட்டிச் சேர்த்தரை விந்துவில் 
கருக்குள்ளே பூட்டி வில்லைப் பொருந்த ஆட்டியே .597 


ஆட்டிடுங் கமலை அமர்ந்திடும் பாலிலே 
நாட்டி யரைக்க நல்ல மெழுகதாக 
கூட்டி யுருட்டிக் குணமா யெடுத்திடுந் 
தீட்டும் பரிசனந் தீபமுந் தூபமே. 


598 


தூவிப் போக நல்லோக மடிக்கியே 
தாபித மாக மணந்தானது பூசிப்பின் 
நாபித மூலத்தில் நல்தணல் வைத்து மேல் 
கோபிக மாகக் கொடுத்திடு மெழுகதே. 


599 


மெழுகதிர்ச் செல்ல மேலே புகையேளு 
பளுகிணி வாசல் பார்த்து அடைத்திடு 
நெளுகிடும் புகையிற் நேரான லோகமும் 
மளுகிப் புளுகி மழன்று பழுக்குமே 


600 


அளன்றிடு மெழுகதிலன் பாயெடுத்து நீ 
தளன்றிடு மேனி யிற்றானே தடவிடு 
உளன்றிடு தேகம் உறுதி வயதாங் 
களன்றிடு நரம்புங் கடுக யிருகுமே . 


601 


இருகிடுந் தேகம் மிகுந்த மெழுகதைப் 
பருகி யெடுத்துப் பாச்சிடு வெள்ளியில் 
சொருகிலப் பழுக்குஞ் சொரூபம் மெழுகது 
மருகியிறாதே மார்க்கத்தில் நின்றிடே . 


602 


மார்க்கமாய் நின்று மலையிலே சஞ்சரி 
தீர்க்கமாய்ச் சித்தர்கள் செய்த பொருளுகள் 
பார்க்கப் பனிரெனும் பருமலை போலவே 
இயற்கையாய் நின்று யெளிதாகப் பார்த்திடே. 


603 


92 


யெளிதாகப் பார்த்து யேகிடு மப்பாம் 
நெளிதாக நீயும் இன்றதை ஆசித்தால் 
வளியோடே சித்தர் வந்து உன்திடம் 
பளியாத யிரைப் பயிற்றுவர் பார்த்திடே . 


604 


அஞ்சன பாசாண மை 


பார்த்திடு அஞ்சன பாசாணந் தன்னையே 
காத்திடுந் தொட்டியுங் கற்பரி கார்முகில் 
சேர்த்திடு லிங்கம் சிலாமத அஞ்சனம் 
போற்றிட ஆறும் பொருந்தொன்றாய்க் கூட்டிடே 


605 


கூட்டி அயச்சட்டி குமுறவே காய்ந்தபின் 
போட்டு வருத்திடு பாருந்த வாய்நீர்விட்டு 
நாட்டி வருக்கையில் நாற்சரக் காணுமே 
வாட்டி கருகி வலுவாய்ச் சிவக்குமே 


606 


சிவந்த சரக்கை திறமான கல்வத்தில் 
சிவந்த நீர்விட்டு சேர்த்தரை சாமந்தான் 
சிவந்த முப்பாலுந் தேனு மொன்றாக்கியே 
சிவந்தனை நோக்கி சேர்த்தரை மையதாம் . 


607 


மையான மைசெய் மார்க்க மறிந்திலார் 
மையான மையை வளித்துச் சிமிழியில் வ 
மையான தேவி வளரஞ்சனா தேவி 
மையமாய் நின்று வழிக்காட் டுவாளே . 


608 


வழியென்ன வென்றால் மையான மையை 
நெளிதான் மைய நெத்தியில் பொட்டிடு 
சளியோடே நின்று சுழற்றி நீபார்த்திடத் 
தெளிவாகப் பூமிக்கண்திறக்குங் கண் பார்த்திடே. 


609 


பார்த்திடு மேலே பதிவா யிருந்து நீ 
பார்த்திடும் போது பகல் நட்சத்திரம் 
பார்த்திடத் தோணும் பதிங்கோடி காதமும் 
பார்த்திடக் கிட்ட பதிவா யிருக்குமே . 


610 


93 


611 


பதிவான நெய்யில் பதித்து மைநீட்டியே 
பதிவாய்த் திலகம் பதித்து மலையின்மேல் 
பதியேறிப் பலம் பெறச் செய்கையிற் 
பதிவா யிருக்கும் பாருயிர் பயிருமே . 

லிங்க பாசாண களங்க செந்தூரம் 
உயிருடன் பயிரு முகந்து வசியமாம் 
பயிருடனு யிரும் பகுந்துற வாகினால் 
வெயிலுடன் பணியையும் விரும்பி யிருக்கலாம் 
பயிருந் னோயிலாய் பார்மனை கண்டிடே . 


612 


கண்டிடு லிங்கம் கனத்த பாசாணத்தில் 
விண்டிடு கெவுரி விளங்கிய பச்சையும் 
நின்றதோர் உப்பு நேர்சரி கூட்டியே 
சுண்டிய நீரில் சுத்தி யரைத்திடே . 


613 


சுத்தி யரைத்து சுருள் வளித்துமே 
பத்தி யுடனே பதிவா யுருட்டிடு 
வெத்திரலில் வின் சயா லர்ந்தபின் 
முத்தம் பெருகிடச் செப்பி லடக்கியே . 


( 1 , 


செப்பி லடக்கித் திறமாய்ப் புடமிட 
ஒப்பு ரவாக உருகித் திரண்டுமே 
அப்புறம் தங்கமதுக் கிடை சேர்த்து நீ 
மெய்ப்பாய்க் குகையில் விரும்பி யுருக்கிடே 


615 


முருக்கிய சத்து முடனின்ற தங்கமும் 
நெருக்கி யுருகி நேராய்க் களங்கமாந் 
திருக்கிய களங்கமும் சேர்த்திடு வெள்ளியில் 
பெருக்கிய மாற்றுப் பேச வொண்ணாதே. 


616 


ஒன்றான களங்க முடைத்து நொருக்கியே 
கண்ணான கெந்தியும் காரமும் வீரமுந் 
திண்ணமாய்க் கூட்டிச் சேர்த்தரை விந்துவில் 
உன்னி வளித்து உருட்டித் திரட்டிடே . 


617 


94 


திரட்டி ரவியிற் சிக்கெனக் காய்ந்தபின் 
உருட்டியே செம்பி லொடிக்கி புடமிடு 
நெருட்டு கள்மடங்கி நேராய்ப் பொருமியே 
சிறுத்துச் சிவந்து செந்தூர மாகுமே . 


60 


ஆகுமே செந்தூரம் மளவற்ற வேதையாம் 
பாகுட னீயும் பணவிடை மண்டலம் 
வாகுடன் கொண்டு மணத்தை நிறுத்திட 
தேகம் நிலைத்துத் திறமாங் கெவுனமே 


619 


திறமாய் வகுப்பில் சிவக்க முறைமைகேள் 
நிறமான லிங்கமும் நேர்பச்சைத் தாரமும் 
முரமாய் அயத்தொட்டி ஒடுங்கிய கெந்தியும் 
பரமான காரமும் சல்வீரம் கூட்டிடே . 


620 


கூட்டி யொன்றாகக் குமுறப் பொடித்து நீ 
நாட்டுவாய் நீரில் நன்றாய்ப் பிசறியே 
தாட்டிக மாகத் தாயைச் சட்டியில் 
போட்டு மருந்தைப் பொருந்த வறுத்திடே . 


621 


வறுத்திடும் போது வளமாய்க் கருத்திடுங் 
கருத்திடுஞ் சரக்குக் கருத்தாய் வெளுத்திடு 
நிறத்துடன் வெளுத்து நின்று சிவந்திருந் 
திருத்தமாய்ச் சிவந்து செந்தூர மாகுமே . 


822 


மே செந்தூர மருந்தில் சிவந்து 
பாகுடன் உள்ள பகுந்த முறையிது 
வாருடன் வெள்ளித் தகட்டில் மருவியே 
ஆகமாய்ச் சாம்பலி லலர்த்திப் புடமிட்ட 


அழுத்திப் புடமதி லாற்றி யெடுத்து 
பழுத்திடும் வேதைப் பார்க்கக்கள் .. 
கழுத்திடு யோகமுங்கண்டு பழுத்தரும் 
அழுந்திய மச்சன் வாக்கிது சத்தமே . 


624 


95. 


625 


சித்தம் பெருகி செழிக்கு மெண்ணூரிதை 
உத்தம் ரிடத்தி லுகந்து நீ பேசி 
மெத்தய மான மாந்தரி டத்தினில் 
சற்று மிறாதே தன்னிலைப் பார்த்திடே. 

கோடாசூரி பாசாண செந்தூரம் 
தன்னிலைப் பற்றிதான் தானமரிந்து நீ 
உன்னிலை ஒடுங்கி உறுதியில் நின்றிட 
வின்னிலை தன்னில் வேத மனோண்மணி 
சென்னி லினடுவே சிறந்திடுந் தீபமே . 


626 


சிறந்த ரவியி சீரொக்கும் சரக்கதே 
மறந்து விடாதே மகாகோடிடா சூரியு 
மாந்தருங் கார்முகி லானதீ முறுவலும் 
நிறைந்திடுங் கெந்தியு லிங்கமு மானதே. 


ஆனசரக்கு மஞ்சுஞ் சரியிடை 
கோனரு ளாலே கூட்டிப் பொடித்திடு 
தாணமாம் வெங்கலத் தகட்டில் பார்த்தியே 
பூணவே செய்நீர் பொருந்தத் தெளித்திடே. 


628 


தெளித்து ரவியில் சுருள் உணர்த்திடு 
வெளித்ததை பொருந்த வாய்நீர் விட்டுமே 
அழுத்திப் பிணைந்து அமுக்கு ரவியினில் 
சுழித்தது காந்தியில் சுழன்று புகையுமே 


629 


புகைந்து கருகிப் பொலிவாய்ச் சிவந்தது 
தகந்து பொருமி தளன்று செந்தூரமாம் 
முகந்து தெடுத்து உருமையாய்க் குப்பியில் 
உலகந்தனித் துயிர்போ லன்புடன் போற்றுமே , 


630 


போற்றிய வெள்ளியில் பூசிப் புடமிட 
நேர்த்திய தாக நேராய்ப் புளுத்திடு 
மாத்திய செம்பி லளுத்தி உருக்கிட 
தேத்திய மாத்துத் திருவரு ளாகுமே . 


631 


96 


திருவாம் ரவியில் சிவந்த செந்தூரத்தை 
உருவாம் தேகத் திலுட்டு பணவிடை 
குருவான யில்லங் குன்றாதொரு னாளுங் 
கருவான வாசி கன்றா திருக்குமே. 


632 


இருக்குமே தேக மெந்த னாளாகிலுந் 
திருக்கறச் சத்தி சிவத்தைப் பணிந்திடு 
நெருக்கிய வாசி நேறாய் வணங்கிடுந் 
திருக் கண்ணனுக்குத் தீவினை யில்லையே . 


633 


தீவினை யான சிந்தை திறப்படு 
தாவிய வாகி தாண்டி தொருநாளுங் 
கூவிய அண்டங் குறியாஞ் சுழிதனில் 
மேவிய தாண்டி விளக்கொளிக் கண்டிடே . 


634 


கண்டிடு பற்பங் கருணை துலங்கிட 
விண்டிடக் கேளு விளங்கிய வீரமும் 
நின்றிடு நாகமும் நேரச லிங்கமும் 
துன்றிய காரமுந் துலங்குஞ் சலாசத்தே . 


635 


சத்து முதலாறாத் தானோர் சரியெடை 
பத்தி யொன்றாகப் பதியப் பொடித்திடு 
வெத்தியாஞ் செய்நீர் விட்டு அரைத்துமே 
முத்தியாஞ் சாம் மூவிரண் டாட்டியே. 


636 


ஆட்டி வளித்து அடை போலப் பிடித்து நீ 
காட்டு ரவியில் கருக உலரவே 
நாட்டிய வில்லை நன்றா யுலர்ந்தபின் 
பூட்டிடு ஓட்டில் பொருந்த மணலிடே . 


637 


மணலிட்டு லாத்தி வாகாய்ப் புடத்தினில் 
அனலுற்றுத் தாவி அதிர்ந்து வெளுத்திடு 
மனதுற்று நீயும் வணங்கி யெடுத்திட 
தனலுற்ற வெண்மையாய்த் தானது பற்பமே. 


638 


97 


பற்ப மதுவே பதிவா யெடுத்துநீ 
அற்புத வெள்ளியி லனைத்துப் புடமிடு 
துப்புர வாகத் துலங்கப் பழுத்திடுஞ் 
செப்பிய லோகமுஞ் சேரப் பழுக்குமே . 


639 


நாக பற்பம் 


பழுத்திடும் பற்பம் பணவிடை கொண்டிட 
நெளித்திடுந் தேகம் நின்று நிலைத்திடு 
களித்திடும் வாசியுங் கருவினிற் சென்றிடு 
முளித்திடு கண்ணும் முனையினிற் புக்குமே 


640 


புக்கிய நாகம் பொருந்திய பற்பமாய்ச் 
சிக்கெனச் சொல்லுவேன் செம்மை யதாகவே 
தக்கிய ரசமுந் தாரமும் வீரமும் 
தொக்குஞ் சலாசற்று துணையான காரமே . 


641 


காரமோ டொன்றாய்க் கதிக்க அரைத்திடும் 
வாரமாம் நீரில் வளித்து துருட்டியே 
யீரமே சுண்ட யிரவியில் வைத்திடு 
சேரவே ஓட்டில் தனித்துமண் சீலையே . 


642 


சீலையழுத்தி திறமா யுலர்ந்த பின் 
வாலையைப் போற்றி வைப்புடந் தன்னிலே 
சூளை யெரிந்து சுழன்று குளிர்ந்த பின் 
லைய மாக அர்ச்சித் தெடுத்திடே 


643 


எடுத்திடு மல்லிகைக் கிணையாக பற்பமாய்த் 
தொடுத்த திருக்குஞ் சுகமா யெடுத்திடு 
மடுத்த தோர்பற்ப மாதிக் குருவிது 
முடித்த பொருளில் முதலாம் பொருளிதே . 


644 


மச்ச -13 


981 


தாள பற்பம் 


பொருளான பற்பம் பொருந்த யெடுத்துநீ 
அருளான வெள்ளியி லனைத்திடு நூத்தொன்றுங் 
குருவான தங்கங் குறையா தொருனாளும் 
மிருளான செம்பும் ஏமமு மாகுமே. 


645 


ஆகிய பற்பம் மதிலோர் பணவிடை 
பாகுடன் தேனில் பதிவாக மண்டலம் 
வாகுடனங் கொண்டு மனதை நிறுத்திடத் 
தேகம் நிலைத்துச் சிவயோகம் புக்குமே . 


646 


புக்கிய தாரம் பொருந்திய பற்பமாய் 
நிற்கும் வகைகேள் நேரான வீரமும் 
நக்கிய நாகமுந் தான்ரச பச்சையுமஞ் 
சிக்கிய சத்தோடு சேர்சாரங் கூட்டிடே . 


647 


கூட்டிக் கவசத்தில் குமுட்டிப் பொடித்து நீ 
பூட்டிய நீரில் பொருந்த அரைத்திடு 
நாட்டி அரைத்து நன்றா யுருட்டியே 
வாட்டி ரவியில் வலுக்க யெடுத்திடே.. 


648 


யெடுத்திடும் வட்டை யிதமான ஓட்டினில் 
தொடுத்திடு சீலைமண் கருக்கட்டி யுலர்ந்தபின் 
விடுத்திடு புடத்தில் விரும்பி யெடுத்திடே 
அடுத்ததோர் பற்பமதில் வேதை யாச்சே 


649 


வேதைச் சரக்கு விரும்பு முபரசஞ் 
சாதிச் சரக்கு தருகார் சாரமும் 
நீதிச் சரக்காய் நிலைத்த பழச்சாரமு 
மாதிச் சரக்கு அனைத்தையுங் கண்டிடே . 


650 


99 


சகல சரக்கிலும் சத்தெடுக்கச் செய்நீர் 


அனைத்தையுங் கண்டு அதில் சத்தெடுக்க 
யுனைத்திடுஞ் செய்நீர் புதுமையைக் கேட்டிடு 
நினைத்திடு அண்டமும் நேரான பிண்டமுஞ் 
சினத்துடன் வகைக்குச் சேர்பலம் ஐம்பதே 


657 


அன்புடன் கூட்டி அமிழ்த்திடு பாண்டத்தில் 
நன்புடன் தன்னில் நாட்டு மருந்து கேள் 
பண்புடன் வீரமும் பாசாணம் பச்சையுந் 
தன்படு பூரமுந் தன்னொடு காரமே . 


65 ? 


காரமுஞ் சாரமுங் கருவான சீனமும் 
பாரென்ன பேதியும் பருந்திடு துத்தமுஞ் 
சீருள்ள கெந்தியுந் திருவான தாரமுங் 
கூருள்ள கார்முகில் குவிந்தயத் தொட்டியே 


653 


தொட்டி யுடனே சூழு மீனம்பருங் 
கெட்டியாய்க் கட்டுங் கெம்பீரக் கட்டியுந் 
திட்டமாய்க் கண்டிடுஞ் சேர்பதி னைஞ்சுமே 
வட்ட உரலி லிடித்து எடுத்தியே 


இடித்துப் பொடித்து யேரண்டப் பானையில் 
தொடுத்த தொன்றாகச் சுருளப் பிணைந்து நீ 
கடுத்திடு மமுரியுங் காரநீர் கூட்டியே 
அடுத்திடு மருந்தில் அதில் விட்டுக் கிண்டிடே 


65 


கிண்டு ரவியில் கெனிதமாய்த் தாங்களில் 
கண்டு நீவைத்திடு கதிரவ னொளிபட 
நின்று நன்றாகக் கீழே நீகிண்டிடு 
சுண்டி மருந்து சேர்வரச் சுண்டுமே 


65 ) 


கண்டு மருந்தைச் சுகமா யடுப்பினில் 
கண்டித மாகக் கடுகி எரித்திடு 
மண்டி யோர்பக்க மனதா யெரித்திட , 
நன்றதாய் சுண்ணமாம் நாலொன்று சாரமே . 


65 : 


100 


கெருட பச்சிலை பற்பம் 


சாரம் பொடித்து தயவான சுண்ணத்தில் 
காரமோ டொன்றாய் கடுக கலந்து நீ 
பார்த்துப் பணியில் பதிவாய்நீ வைத்திட 
ஊருமே செய்நீ ரொடுங்காத கங்கையே . 


658 


கெங்கையா நின்ற கேணிநீர் தன்னிலே 
மங்காது பாசம் வளர்கார சாரமும் 
பொங்கும் பாசாணமும் பொருந்திய லோகமு 
மங்கமாய் நீரில் முத்தி உருக்கிடே 


659 


உருக்கிடச் சத்தா யுருகி நிலைத்திடும் 
பெருக்கின்ற செய்நீர் பெருமைபின் தன்மையால் 
கருக்கண்டு முடிக்க காசினி தன்னிலே 
யிருக்கின்ற பேரினி லெண்கோடிக் கொன்றுமே 


600 


கோடியி லொன்று குருபுத்தி கூர்மை 
நாடி யெடுத்து நயமா யெண்ணூரில் 
பாடிய சொல்படி பயனறி வானாய்த் 
தேடிய சாத்தில் தெளிவதைக் கேட்டிடே . 


661 


கேட்டிடு கெருடப் பட்சியை மைந்தனே 
நாட்டிய நீரில் நன்றாய் அரைத்ததை 
நீட்டி வளித்து திறிமா யுருட்டு நீ 
பூட்டிய ஓட்டினில் போந்தமண் செய்திடே 


662 


செய்திட் டுலர்த்தி திறமாய்ப் புடத்தினில் 
கொய்திட் டெடுக்க குருவான பற்பமாம் 
மெய்திட்ட மாகி விளங்கிய பற்பத்தை 
கைதிட்ட மாகக் கருவினில் கொண்டிடே . 


663 


கொண்டிடு மண்டலங் குருவை நினைந்துநீ 
நின்றிடும் போது நீள்திசை தன்னிலே 
சென்றிடு விடங்களும் திறமான நோய்களுங் 
கண்டிடும் போதினில் கதறி நடுங்குமே . 


101 


நத்தைப் பற்பம் 


நடுங்கி விடங்களும் நாடா தொழிந்திடும் 
ஒடுங்கி நீயிருக்கு மூரிலில் விடமுண்டோ 
திடங்கொண்ட கெருடன் முட்டைக் கருவினில் 
படங்கொண் டெழுந்த பார்நாகஞ் சித்தியே . 


665 


சித்தான நத்தை சிப்பி யெடுத்து நீ 
ஒத்தாசை யாக உடன்சேரு சத்தியை 
முத்தான நீரில் முருக அரைத்துமே 
பத்தாசைக் கொண்டு பருவில்லை பண்ணிடே 


666 


பண்ணி உலர்த்தி பருவமாய் ஓட்டினில் 
லுண்ணிய மூடி யுறுதி மணலிடு 
சென்னியை நோக்கிச் சிறுகப் புடமிட 
புண்ணிய மாகப் பொருகி நீராகுமே . 


667 


நீறான பற்பம் நேர்மை லகுவிது 
பாறான பாலில் பணவிடை கொண்டிடு 
நேறாக மண்டலம் நிலைத்திடு ரெண்டினில் 
சீரான நாகஞ் சிசுவினுக் காகுமே . 


668 


நாக்கு மெதுவாய் நலமா யிருந்திடும் 
வாக்கு மொழிகள் வளமது மெத்தவாம் 
வாமதாக்கு மமுர்தந் தானே சொலித்திடுந் 
தூக்கிய தூக்கமுஞ் சுழன்று ஒடுங்குமே 


669 


ஆமை ஓட்டுப் பற்பம் 


ஒடுங்கிய ஆமை ஓட தெடுத்து நீ 
அடங்கு மமுரியில் அன்புடன் சுத்திசெய் 
மடங்கிய ஓடும் வளர்சுத்தி பூரமுங் 
திடங் கொண்டரைத்து சேத்து உருட்டிடே 


670 


102. 


சேர்த்து உருட்டித் திடமாய் ரவியினில் 
பார்த்தது யுலர்ந்தபின் பண்புட னோட்டினில் 
தாத்தி மேல்மூடித் தனதாய் மணலிட்டு 
வாத்திப்புடத்தில் வரிசையாய் வைத்திடே. 


671 


அஷ்த்தி பற்பம் 


வைத்திட் டெடுக்க மாசற்ற நீறுபோல 
மெய்த்திட்ட மாக விளங்கி யிருந்திடுங் 
கைத்திட்ட மான கருவான பற்பத்தைச் 
செய்திட்டக் குருவென்று தேர்ந்து பணிந்திடே. 


672 


தேர்ந்து தினமோர் பணவிடை எடுத்து 
நேர்ந்து தேன்பாலில் அளவாய்ப் பொசித்திடக் 
கூர்ந்தொரு மண்டலங் குணமா யெடுத்தபின் 
சார்ந்திடு மேனியுந் தளரா திருக்குமே . 


673 


தளரா வாசி தான்மன வேகமாய் 
மலரா னபூத மண்டலஞ் சுத்தலாம் 
களராது வாசி கண்ணொளி கூர்மையாஞ் 
சுழலாம் வக்கரஞ் சொல்லோடி சுத்துமே. 


674 


சுத்திய அஷ்த்தி சுருதி முடிவுகேள் 
பத்தியாங் கேசரி பருமுத்து கஷ்த்தியாஞ் 
சுத்தியாய் ரெண்டுஞ் செலுத்தி அமுரியில் 
வைத்தியாய்க் காய்ச்சி விரும்பி யுலர்த்திடே 


675 


உலர்த்திப் பொடித்து உடன்சேர் கருசலும் 
நிலத்த முதுண்ட நேர்சரி பீசமுங் 
குலத்துடன் மூன்றையுங் குருவா னத்தினில் 
பிலத்துடன் அரைத்துப் பேணி உருட்டிடே . 


676 


103 


உருட்டிப் பதிவாய் ஓட்டின் மேல் சீலைசெய் 
கருத்துட நாதனங் கண்டு புடமிட்டு 
திருத்த மாய்தந் திரமாய் வெளுத்திடும் 
நிருத்தி நிறையாய் நின்றிடும் பாரே . 


177 


பாரான பற்பம் பணவிடை தேனிலே 
சீராகக் கொண்டு சென்றிடு மண்டலம் 
நேராக மண்டலம் நிலைத்திடும் போதினில் 
பேரான தேகம் விலத்து வலுக்குமே . 


778 


வலுக்குங் கெதிகள் வளர்கரி நிகரில்லை 
செளிக்கு மனமுஞ் சிந்தையும் பூரணம் 
நெளிக்கின்ற அஷ்த்தி நேர்மையின் கூறினால் 
களிக்கின்ற வாசி துள்ளா தடங்குமே. 


679 


சுக்கான் பற்பம் 


அடங்கிய சுக்கானறி னந்திர மெத்தவர் 
முடங்கிய கல்லை முதிரப் பொடித்துமே 
துடங்கிய நீரில் தோணட் பிசறியே 
திடங்கொண் டுலர்த்து திடமாய் ரவியிலே . 


( 180 


ரவியி லுலர்த்த நாலஞ்சு கைமுறை 
புவியான கல்லுப்புப் புகழுடன் கத்தியாங் 
குவியாமற் சற்று கூட்டத்துச் சத்தியாம் 
அவியாம் மூன்று அளவிடை போன்றதே. 


(81 


ஒன்றாகக் கூட்டி உருநீர் விட்டுமே 
நன்றாக ஆட்டி நாடி உருட்டிடு 
குன்றா ரவியில் குணமா யுருட்டியே 
பன்றான ஓட்டில் பத்திமண் சீலையே. 


682 


மண்ணது செய்து வணங்கிப் புடமிடு 
தண்ணிமை யாகத் தருவான பற்பமா 
முன்னிய பற்ப மொருத்தரு மறிந்திலார் 
புண்பாய நாதன் போதித்தான் கண்டிடே . 


683 


104 


கண்டிதமான கடுஞ் சுக்கான் பற்பத்தைச் 
சுண்டிய நெய்யில் சுகமாய் பணவிடைக் 
கொண்டிடில் தேகங் குளுந்து வலுவதா 
மண்டிய விந்து மார்க்கமாய் கட்டுமே . 


684 


கட்டிய ஓடு கடிய கபாலமாஞ் 
சுட்டதன் சத்தைச் சுகமா யெடுத்திடு 
திட்டம் தாக தேசாதி சத்தியு 
மட்டமாய் மூன்றுவைகை சரிதா னெடே . 


685 


தானே எடுத்து தளுகெங்கை நீரினில் 
பூணவே தட்டிப் பொருந்த அரைத்திடு 
பேணா தரைத்து பிலமா யுருட்டியே 
காண ரவியில் கடுக உலர்த்திடே. 


686 


கடுக உலர்த்தி கவியமண் சீலைசெய் 
கொடுகி யெருவிற் சுகமாய்ப் புடமிடு 
அடுகிய சத்து ஆக வெளுத்திடு 
மருவிய பற்பமா சில்லாப் பற்பமே . 


687 


கல்நாறு பற்பம் 


பற்ப மதனை புதிய மனதில் 
அற்புத மான ஆசி பணவிடை 
சிற்பர னோக்கி செலுத்திடு தேனிலே 
உற்பன மாகும் உறுதியாம் தேகமே . 


688 


தேக முறுதி திறந்து வலுத்திடும் 
பாகமாம் நேத்திரம் பதியத் தெளிவதா 
ஆக மாய்தூர் துளையே யரியலாந் 
தாகமாய் தீபந் தானறு துலங்குமே . 


689 


துலங்கிக் கல்நார் சுகமது மெத்தவாம். 
யிலங்கு மன்னுரை யிடித்து ஆம்பிசினில் 
விளங்கவே போட்டு விரும்பி எடுத்திடு 
நிலங்கொண்ட நாரது நிரைகத் தியாமே . 


690 


105 


சுத்தி தன்னோடே சுகமாஞ் சலாசத்து 
வெத்தியாம் பூரம் விசைக்காசுக் கட்டியாம் 
பத்தியா னாலும் பதிய ஒன்றாகவே 
சித்தியாம் நீரில் சிறக்க அரைத்திடே 


691 


அரைத்த துருட்டி அலர்உலர்ந்த பின் 
திறத்துட னோட்டில் செலுத்திமண் பூசியே 
உரத்துட னெருவி லொடுக்கிப் புடமிட 
நிறத்துட னாரது நீரி வெளுக்குமே. 


692 


வெளுத்திடும் பற்பம் விரும்பி எடுத்திடு 
அழுக்கறப் பல்லை யழுத்தி விளக்கிடும் 
நெளித்திடும் பல்லு நேரா யிருக்கியே 
வலுத்திடுந் தத்தம் வகைவிளிக் கேட்டிடே . 


693 


கேட்டிடு மைந்தா கெட்டியாய் கற்களை 
நாட்டியே பல்லில் நன்றாய் நோக்கலாந் 
தீட்டிய கல்நார் திறமது நன்மையால் 
ஆட்டிய பல்லும் அசையா திருக்குமே . 


694 


இருக்குங் கற்பத்தை யிதமா யருத்திடும் 
மருக்கிய பித்தமும் வாயினால் போய்விடும் 
கருக்கிய விந்துவுஞ் சுகமாய் சொளித்திடுஞ் 
திருக்கறப் பாத்துச் செய்து முடித்திடே . 


695 


முடித்திடக் கேளு முனையாஞ் சலாசத்தைத் 
தொடுத்தத் தண்ணீரில் சுருக்கெனக் காய்ச்சிடும் 
கருத்தது சுத்தியாங் கருவாய தினோடு 
வெடித்திட முப்புமேல் பூரமுங் கூட்டிடே. 


696 


கூட்டி யரைத்திடு குளுவான நீரதில் 
நாட்டி வளித்து நலமா யுருட்டியே 
ஓட்டினில் வைத்து ஒடுக்கி மணலிடு 
தாட்டிக மாகத் தனதா யுலர்த்திடே. 


697 


மச்ச-14 


106 


உலர்த்தி எடுத்து உண்மையைப் போற்றியே 
விலத்துட னெருவில் பேணிப் புடமிடு 
குலத்துடன் சத்துங் குணமாய் வெளுத்தது 
பலத்தினி லதிகப் பற்பமு மாகுமே . 


698 


ஆகிய பற்ப மருந்தும் பணவிடை 
வாகுடன் மண்டலம் வருந்தி யுள்ளந் 
திடதேகம் பிலத்து சிறுகதி ரோடியே 
வாகுடன் தேகம் பளீரெனத் தோணுமே . 


699 


தோணு மொளிவு சுடரொளி ஒவ்வென 
காணுமே மூலங் கருணையில் வாசியால் 
வேணு மெண்ணூர் பிலமான மந்திரம் 
வெணு மென்றெண்ணி விரும்பி அறிந்திடே 


100 


அறிந்திடச் சித்து அனேக விதமுண்டாம் 
சொறிந்திடு முத்தின் தோளிலது கேட்டிடு 
பரிந்திடு முத்தும் பருவெடி யுப்புடன் 
விரிந்திடும் பூரமு மேலான வீரமே . 


701 


முத்து பற்பம் பாளச் சுண்ணம் 


வீரமாய் நாலும் விளங்க ஒன்றாகவே 
காரமாம் நீரிலக் கடுக அரைத்திடு 
பாரமாய் நாலு சாமம் பயின்றபின் 
சீராய் வளித்துத் திரமா யுருட்டிடே . 


702 


7031 


உருட்டி உலர்த்தி உருக்கிப் புடமிடத் 
திருத்தமாய்ச் சுண்ணத் திறமா யிருந்திடும் 
நிறுத்தப் பணவிடை நினவாக மண்டலங் 
கருத்துடன் கொண்டிடில் காரணங் கேட்டிடே . 
கேட்டிடு மைந்தா கிருபையாய் நேத்திரம் 
நாட்டிய மாகி நன்றாய் விலகிடுந் 
தொட்டிய தூர தலையுந் தெரிந்திடுந் 
தேட்டுடன் பகல் நட்சத்திரந் தெரியுமே . 


104 


107 


தெரியும் பாளத் திறமது கேட்டிடு 
நெறியின் பலத்தினில் நேர்மையாய்க் சுத்திசெய் 
துரியமா முத்துச் சுண்ணமுங் கூட்டியே 
விரிவுள்ள நீரை விட்டு அரைத்திடே. 


705 


அரைத்தது ருட்டு அளவது முன்போல 
திடத்துடன் புடமதில் சென்று வெளுத்திடும் 
நீரத்துடன் வெளுத்து நின்றது சுண்ணமாம் 
வரத்துடன் குருவை நீ வணங்கி மகிழ்ந்திடே 


706 


வணங்கிப் பணவிடை மாசற்ற தேனில் 
இணங்குநீ மண்டலம் மிகுந்து போற்றிட 
குணங்கி களார மனதாய்க்கூட்டி நினைந்தது 
மணங்க மிளகு விந்திட வந்தது சித்தியாம் 
கோமேதகச் சுண்ணம் புற்பராகப் பற்பம் 


707 


சித்தியாம் கோமேதக சித்திகள் 
முத்தியாய் நின்ற முறையது சொல்லுவோஞ் 
சித்தியாங் கோமே தகமதை நெய்யினிற் 
பத்தியாய்க் காய்ச்சிப் பாலில் கழுவிடே . 


708 


கழுவி யெடுத்துக் கற்பூரங் கம்பியும் 
பழுதா மூன்றும் பார்த்துச் சரியிடை 
வலுவுறக் கூட்டி வாய்நீர் விட்டுமே 
தொழுது நீயாட்டிச் சுண்ட வழித்திடே. 


709 


சுண்ட வழித்துச் சுருள் உருட்டிநீ 
நன்றாய் நீ ஓட்டில் நாட்டி மணலிடு 
சென்றது காய்ந்துச் சிவக்க புடமதில் 
நின்றது வெந்து நிலைத்திடுஞ் சுண்ணமே . 


710 


சுண்ண மெடுத்து சுகமாய்ப் பணவிடை 
பண்ணிய கலசம் பாலில் பொசித்திட 
துண்ணிய தேகம் சுயவச்சிர காயமாம் 
விண்ணுயர் வாசியும் விசையினில் செல்லுமே . 


711 


1081 


செல்லுமே வாசி தீப நுனியினில் 
நல்லுறவாக நடந்துற வாடியே 
அல்லும் பகலும் அலைகடல் தன்னிலே 
துள்ளி நடந்து துயில்வது சுண்ணமே . 


712 


திண்ணமாம் புஷ்பராகத் திறமது 
பண்ணி நெய்யினில் பருவாய்க் காய்ச்சியே 
துண்ணிய வீரனுஞ் சூரனுஞ் சாற்றுமே 
எண்ணிய நாலு மியல்பா யெடுத்திடே. 


713 


வைர பற்பம் 


யெடுத்திட்ட ரைத்து இதமான நீரினில் 
பிடித்திடு வட்டது பேணி உலர்த்தியே 
தொடுத்திடு ஓட்டில் சுத்தி மணலிடு 
நடுத்தர மாக நாட்டிப் புடமிடே . 


714 


715 


நாட்டிப் புடத்தில் நயமா யெடுத்திட 
தீட்டிய பற்பஞ் செம்மையா தகிடுஞ் 
தாட்டிக மாகச் சமத்தாய்ப் பணவிடை 
தேட்டுடனே னெய்யிற் செலுத்தி அருந்திடே 
இருந்திடு மண்டல மென்னென்று சொல்வேன் 
பரிந்திடும் பூமி பாதாளம் தோன்றிவிடும் 
சொறிந்திடும் புற்பராகத் தோளி லிது 
அறிந்து நீ பார்த்து ஆதியைப் போற்றியே. 


716 


போற்று வைரம் புதுமையைக் கேட்டிடு 
சாத்தும் வைரந்தான் தனதாயெடுத்து நீ 
நீற்றும் வகையும் நின்னயஞ் சொல்வேன் 
பார்த்திடு வீரமும் பதிவான பூரமே . 


717 


பூரமுங் கம்பியும் பொதுவன வெள்ளையும் 
கூறுட நாலுங் குணமா யெடுத்து நீ 
சாரமாம் நீரில் தனதா யரைத்ததைப் 
பார்சிறு குகையாய்ப் பருவமாய்ப் பண்ணிடே. 


718 


109 


பண்ணிய குகையும் பதிவா யுலர்ந்த பின் 
நுண்ணிய வைர முட்ட தாக்கியே 
துண்ணிய சில்லுஞ் சுகமாய்ப் பொருந்திடே 
மண்ணது பூசி வலுவாயு லர்த்திடே 


719 


உலர்த்திப் புடமதில் உறுதியாய் வைத்திடு 
நிலத்துடன் வைரம் நீரி வெளுத்திடும் 
குலத்துடன் குகையுங் கூட்டிப் பொடித்து நீ 
பிலத்துடன் குருவைப் பேணி வணங்கிடே , 


720 


வணங்கிய பற்பம் வாருதி நாதமாம் 
இணங்கிய கலசப்பாலில் இதமுடன் 
குணங்களோர் மனதாய் கூர்ந்து பணவிடை 
மணங்குவிந் தன்புடன் வணங்கிப் பொசித்திடே . 


721 


பொசித்திடு மண்டலம் பூரண் மாகவே 
வசித்திடும் தேகம் வலுவது மெத்தவாம் 
சித்திடும் வாசி நடுநிலை புக்கிடுந் 
திசைக்கதிக் கரசனாம் சித்தனு மாவானே . 


722 ) 


பச்சை பற்பம் 


ஆனதோர் பச்சை அதனுடன் வீரமுந் 
தோண நற்பூரம் தொகுத்து மூன்றையும் 
பேணச் சரியிடை பிலமா யெடுத்துநீ 
பூணநீர் விட்டுப் பொருந்த அரைத்திடே 


723 


அரைத்து யேதுவா யடைபோலு ருட்டியே 
நிரைத்துடன் ரவியில் நிணவா யுலர்ந்தபின் 
தீர்த்துட னோட்டில்ச் செம்மி மணலிடு 
திறத்துடன் புடத்தில் வைத்தன லாத்திடே. 


724 


சாத்திய புடமது தனலாகி நின்றபின் 
தேற்றிய பச்சை திறமுட னீரியே 
போற்றிய பற்பம் பூரண மாகிடும் 
வாத்தி யெடுத்து வணங்கிநீ பூசியே . 


725 


110 


பூசித்து மைந்தா பூரணந் தன்னிலே 
நேசித்து நீயும் நிணவாய்ப் பணவிடை 
ஆசித்து அந்த அருளை வணங்கிட 
மாசத்து தேகம் வலுவா யிருக்குமே . 


726 


இருக்குமே தேக மிளையா தொருநாளு 
மருக்கும் படையி லலைந்து திரியில் 
நெருக்கிய வெட்டு நேராய் பொருந்திடுஞ் 
சுருக்கி பச்சை தொழிலரி தன்மையே 


727 


நீலச்சுண்ணம் வயி - சாகரிய பற்பம் 


தன்மையாம் நீலந் தானது வசியமா 
முண்மையா மதனுள் லொடுங்கிய வீரமுஞ் 
செம்மையாங் கம்பியும் சேரதில் கண்டம் 
தண்மையாய் நாலுஞ் சரியிடை தானெடே. 


728 


தானெடுத் துத்தந் தானது நீரினில் 
பேணவே அரைத்துப் பெருக உருட்டி 
ஊணவே ஓட்டிலுருத்தி மண் சீலைசெய் 
தோண உணர்த்தி சுகமாய்ப் புடமிடே. 


729 


புடமது கணக்காயிப் போட்டு எடுத்திட 
திடமுள்ள பூலஞ் சிவந்து வெளுத்திடும் 
மடவுடன் வெளுத்து அழன்றது சுண்ணமாய் 
விடமதன் கோடி வெண்சுண்ண மாகுமே . 


730 


சுண்ண மெடுத்துச் சுகமாய்ப் பணவெடை 
திண்ணமாய் எடுத்து தேனில் செலுத்திடு 
மண்டலம் உண்ணிய வாசி ஓடா தொடுங்குமே 
புண்ணிய மான புதுமையைக் கேட்டிடே . 


731 


கேட்டிடு மைந்தா கெணி யாதுலகினில் 
தாட்டிக மான தன்னுயிர் பயிர்களுந் 
தேட்டிமை யாகச் சேர வசியமாம் 
பூட்டிய நீலம் புதுமையின் நன்மையே . 


732 


111 


நன்மையாய் நின்ற நடு வைடூரியஞ் 
செம்மையாய் அதனில் சோசிவ சத்தியும் 
உண்மையாம் வீரம் உடனதி லண்டமுஞ் 
தன்மையாய் அஞ்சும் சரிஎடை தூக்கிடே . 


733 


தூக்கிப் பொடித்து சுககண்ட நீரினில் 
தாக்கி அரைத்துத் தனதாய் உருட்டிடு 
பாக்கிய மாகப் பற்றிப் புடத்தினில் 
வாக்கியஞ் சொல்லி வைத்தனல் மூட்டிடே 


734 


மூலிகையில் மகிழங்காய் பற்பம் 
அனலது மூட்டி ஆறி யெடுத்திடு 
நினைவுடன் அஞ்சும் நேராய் வெளுத்திடும் 
குணமுடன் வெளுத்துக் கூறிய பற்பமாம் 
மனமுடன் நீயும் வணங்கி எடுத்திடே 


735 


எடுத்திடு பற்ப மியல்பாய்ப் பணவிடை 
தொடுத்திடு மண்டல சூதகமா மமுரியில் 
கடுத்திடும் வாசியோகங்கள் ஒரு நாளும் 
முடித்திடு நடுவே நாடலும் சித்தே 


736 


சித்தென்ன மைந்தா செப்புவேன் கேளு 
வித்தான மூலிகை விசையாம் களங்காய் 
ஒத்தாசையாக உண்ணும் பதார்த்தமும் 
பத்தாசை கொண்டு பார்க்க இளிக்குமே 


737 


இளிக்குஞ் சிகப்பை எடுத்துப் பொடித்து நீ 
அளிக்கின்ற வீரமும் அண்டமுஞ் சேர்த்து 
பளிக்கின்ற நீரில் பதிய அரைத்துமே 
தொளிக்கின்ற வட்டது துவளப் பிடித்திடே . 


738 


பிடித்திடு ஓட்டில் பேணி மணலிடு 
கடுத்திடு ரவியினில் காய்ந்து எடுத்துநீ 
தொடுத்திடும் புடத்தில் தோண வெளுத்திடும் 
விடுத்திடும் பற்பம் விசையான பற்பமே . 


739 


112 


பற்ப மெடுத்துப் பாலில் பணவிடை 
உற்ப பணமாக உளட்டுநீ மண்டலங் 
கற்ப மதாகிக் காயஞ் சிவந்திடும் 
அற்புத மாகி அசையாது வாசியே . 


740 


அசையாது வாசீயிது சிவ யோகமாய் 
திசையான தீட்சை தீபந் துலங்கிடும் 
வசையான லோகம் வணங்கி ஊதிட 
பிசகா திருக்கும் பெருமைகள் மெத்தவே 


741 


பஞ்சபூத லவணம் 


பெருமையாய் சித்து பேரு மெண்ணூரதே 
உருமையாய் கண்டு உள்ளன்பு கூர்ந்திட 
வறுமையைக் கண்டு மவுனந் திறப்படும் 
பெருமை யினாலஞ்சு பூத மறிந்திடே 


742 


அறிந்திடும் பிருதிவி ஆனதோர் சத்தியாம் 
விரிந்திடும் மப்புவிசை யாம் சிவமது 
நெறிந்திடுந் தேய்வு நேர்சொன்னீர் நாதமாம் 
பரிந்திடு வாய்வு பால்வாய் நீரதே . 


743 


நீரா மாகாசம் நிறைந்திடும் விந்துவாம் 
பாரான அஞ்சு பகுந்தஞ்சு பூதமாம் 
சீரோ டறிந்து சேர்க்கத் திறமுள்ள 
கூறான வாதம குருமுறை திண்ணமே . 


744 


திண்ண மாய்சுஞ் செப்பு வகையது 
உண்ணிய செய்நீர்க் குறுதி முறையிது 
செண்மையாய்க் கண்டு சேர்த்து முடிந்திடு 
பொன்னி மையான பொருளது போதமே. 


745 


போதமாய் உப்பு பொருந்திய பூதங்கேள் 
நீதமாம் பூமி நேரிந்த கல்லுப்பு 
சீதமாம் அப்பு தேரிசார் சத்தியம் 
வேதமாம் தோய்வு வெடி சவட்டுப்புதே 


746 


113 


உப்பான வாய்வு உடன்பச்சை வெங்காரஞ் 
செப்பு மாகாசஞ் சேர்பூரம் வாலையும் 
மெய்ப்பாக கூட்டி விளங்கி முடித்திட 
அப்பா குருமுறை அறிந்துகொ ளுண்மையே. 


747 


உண்மையாம் பூமி ஒடுங்கிய தங்கமாம் 
தன்மையாய அப்புத் தருவான காரியந் 
தென்மையாந் தேய்வு செப்பிய செப்புவாம் 
பொன்னமையாம் வாய்வு பொருந்து யிரும்பிதே . 


748 


பஞ்சலோகம் 


பொருந்து மாகாசம் புகல்நாகம் ஐந்தாக 
வருந்திநீ யஞ்சும் வகையாக முடித்திட 
திருந்திய வாதந் திறமது மெத்தவாம் 
மருந்திசைப் பார்த்து ஆதியில் நின்றிடே . 


749 


நின்ற பாசாணம் நிலைத்திடு பூதத்தை 
விண்டிடக் கேளு விசையான பூமிதான் 
கண்டிடு தொட்டி கார்முகில் சிங்கியும் 
நின்றிடு பவளப் புத்து நிலமதே 


750 


நிலமான அப்பு நாராங் கெவுரியுங் 
குலமான வெள்ளைக் குதிரைபலக் கோமுகந் 
தலமான கோழித் தலையான கெந்தியும் 
நலமாமிது வெல்லாம்நாடிய அப்பிதே . 


751 


நாடியே தேய்வு நலமான கெந்தகந் 
தேடு மனோசிலை திருவரி தாரமுங் 
கூடிய வீரங் கூர்செம்புத் தொட்டியும் 
பாடிய சொல்லும் பதிவான தேய்விதே . 


752 


பதிவான வாய்வு பகர்சார கண்டருங் 
கெடியான லிங்கமும் கெடிபஞ்ச பச்சியும் 
நீதியாங் கெவுரி மெத்த பாசாணமும் 

விதியாஞ் சரக்கு வேண்டிய வாயுவிதே. 
மச்ச -15 


753 


114 


வேண்டு மாகாசம் விளங்குகிறேன் மைந்தனே 
தாண்டிய சூத பாசாணந் தன்னொடு 
தூண்டிய நாகந் துலங்கும் பாசாணமும் 
மாண்டுகொள்ளிதுவெல்லாம் ஆகாச மென்னுமே . 754 


யெண் 

ணு முபரச மேற்கஞ்சு பூதந்தான் 
விண்ணு லகறிய விளங்கிய பூமிகேள் 
துண்ணிய காரந் துலங்குஞ் சலாசத்து 
பொன்னும் அப் பிரகமும் பூனாக வத்தமே . 


755 


பஞ்சபூத பாசாணம் பஞ்சபூத உபாசம் 


வந்தமுடனே வருசுக் கானீர் கள் 
சுத்தமப் பகஞ் சுகமான நீர்க்கல் 
பத்தமுடனே பதிவா மிவை யெல்லாம் 
வெற்றியாய் நின்று விளங்கிய பூதமே 


756 


விளங்கிய அப்பு விசையான சங்குடன் 
துலங்கு நன்றோடு சுகமுட்டை நத்தையு 
மிலங்குங் கிளிஞ்சி யேலாமை தன்னோடு 
பலங்க ளிதுவெல்லாம் பார் அப்புத் தானிதே. 


757 


பாறான தேய்வு பகர் இந்திர கோபம் 
நேராம் பூரம் நிரைநாள் நிமிளையுந் 
சீரா மெலும்பு செயலான கொம்புடன் 
மாறா திதுவெல்லாம் மருளாத தேயுவிதே . 


758 


மருளாத வாயுவும் மதியான கல்மத 
மிருளான கல்நார் யேரன்ன பேதியுஞ் 
சுருளான ரோமஞ் சுகசாஷ்திர பேதி 
குருவா மிதுவெல்லாம் குணமான வாயுவிதே. 


759 


குணமா யாகாசங் கூறுவோ துத்தமுஞ் 
சீன மயிர்க்காந்தஞ் சேர்கெண்டகச் சிலை 
இனமா காசித மிலங்கும் பாசாணமுங் 
கனமாமிது வெல்லாங் காணு மாகாசமே . 


760 


115 


பஞ்சபூத ஒடுக்கம் கபால தீட்சை 


காணவே அஞ்சு பூதக் கருவுகள் 
தோண உபாசஞ் சூல்கார சாரமும் 
பேணும் பாசாணம் பெருமையின் நீரதில் 
பூணவே பஞ்ச பூத மறிந்திடே. 


761 


அறிந்ததைப் பூதமங்கங் கறிந்திட 
திரிந்திட வாதமுஞ் சேர்வசி அஞ்சனம் 
பொருந்து மிதுவெல்லாம் பூதத் தடங்கினால் 
விரிந்திடுஞ் சித்துகள் வெளியில் நின்றாமே . 


762 


ஆடும் வரிசை அசவையைக் கேட்டிடு 
தேடும் பிறுதி விசிலத் லடங்கிடும் 
நாடுஞ் சிலமது நற்றீயீரக் குன்றிடும் 
வாடிடுந் தீயது வாயுவிற் சென்றுமே . 


763 


சென்றது வாயுவுஞ் சேரு மாகாசத்தில் 
பொன்றியே நின்று பொருந்த உணர்ந்திடும் 
நன்றி அறிந்தால் நாடு நிகரில்லை 
சுண்டென்ற ரேகஞ்சுக சித்தி யாகுமே . 


764 


சென்றது வாயுவுஞ் சேரு மாகாசத்தில் 
போன்றியே நின்று பொருந்த உணர்ந்திடும் 
நன்றிது அறிந்தால் நாடு நிகரில்லை 
சுண்டென்ற தேகஞ் சுகசித்தி யாகுமே 


765 


ஆகுமே சித்தி அருமை யெண்ணூரிதை 
வாகுடன் பார்த்து வரிசை யறிந்திட 
பாகுடன் சித்து பலித்திடு மைந்தனே 
போக்கும் வரத்தும் புதுமையைக் கண்டிடே . 


766 


கண்ட தறிந்து கருவினில் நின்றிட 
தொண்டர் களுன்னைத் தொழுது வணங்குவார் 
அண்டமும் பிண்டமும் அதினிட வாடயைப் 
பிண்டத்தில் கண்டு நீ பேணி யிருந்திடே 


767 


116 


இருந்திடும் பிண்டமே தென்றினை யாதே 
விரிந்திடும் மூலம் வெளியான சோதியில் 
பரிந்திடும் வாசி பரம பதியிது 
தெரிந்த துணர்ந்து சிவயோகஞ் சென்றிடே. 


768 


சென்றிடு கபால தீட்சையைக் கேட்டில் 
நின்றிடும் உச்சியில் நினவாய் பரியெனுஞ் 
சுன்றிடும் நெத்தியிற் சுருள ஓம் என்றிடு 
கண்டது கண்டத்திற் கமங் கென்றிடே . 


769 


அங்கென்ற மார்பில் மத்திடு உந்தியில் 
சிங்கென்று வங்கென்று வணங்கி யிருந்திடு 
சிங்கென்ற மூலத் திறத்தில் வலுத்திடும் 
பொங்குங் கபாலம் பொருந்திய தீட்சையே . 


770 


பொருந்திய தீட்சையைப் புனித மாக 
வருந்தி யென்னாளும் வணங்கி யிருந்திடு 
திருந்திய தேகஞ் சிவகயிலாச மாம் 
யிருந்திடு மந்தமே காந்த மாகவே . 


771 


ஆகமா யந்த அருள்சிவ சத்தியைப் 
பாகமாய் நீயும் பணிந்து வணங்கியே 
யேகமாய் நின்று இணங்கிய தீட்சையைத் 
தாகமாய்ச் சொல்லச் சாத்து விபூதியே 


772 


பூதியை மைந்தா புனிதமாய்க் கொண்டுநீ 
ஆதியை நோக்கி அணிந்திடு உத்தளம் 
நிதியாயேகி வெட்டி இசைத்துமே 
சாதித்து மூலத் தனலை யெழுப்பிடே . 


773 


யெழுப்பிடு ரோகம் ரெண்டரை தன்னிலே 
கழிப்பதில் பூரகம் சுருக்கதி லொன்னரை 
செழிப்புடன் கண்டத்தில் சேர் அங்கமென 
வழிப்படும் வாசால் வாகாய்த் திறக்குமே . 


774 


117 


திறந்திடும் நிலையில் சீக்கிரம் சிம்மென 
நிரந்திடும் கும்பகம் நிணர்ந்த பதிதனில் 
வரந்தருந் தீபம் வானதின் தன்னிலே 
சுரந்திடு மேனி போலக்காணாது பார்த்திடே . 


775 


பார்த்திடு வெளியில் பரம் வெளிதனைக் 
காத்திடும் போதில் கருவான வாசியைச் 
சாத்திடும் யோகஞ் சத்தான போதமாம் 
பூதத் திருந்திடும் பூரண வாசமே 


776 


வாசம் நிறைந்து வளர்ஞான தேசியை 
நேசமா யந்த நிலைதனில் காண 
தேசம தெங்குஞ் சொல்லிலும் வருமோ 
பாசம தாக பார்த்திடு குருவே . 


777 


குருவை யறியக் கூடுமோ மைந்தனே 
கருவை யறிந்து காலது கொண்டு 
திருவுரு வாகி சிறந்த அறிவினால் 
அருள்வர் போத மண்டதிற் கண்டிடே 


778 


அண்டத்தில் பிண்ட மடங்கிய வாரும் 
பிண்டத்தில் அண்டம் பேர்கொண்ட வாருங் 
கண்டத்தில் நின்ற காரணந் தன்னிலே 
விண்ட வாசற்குரு விலாச மதாமே . 


779 


தானான விந்து தருவான பூரணமு 
மூனக அந்த முகுவானக் காரணங் 
கோணாமல் கண்ட குறி அறிபவர்தான் 
தானான நாதன் தானவ னாமே . 


780 


நாதமும் விந்துவும் நடுநிலை தன்னிலே 
நீதமாய் சென்று நேர்ந்துற வாகி 
போதமாய் நின்ற பொருளை அறிபவர் 
பேதம் கண்ட பெரிய வராகுமே . 


781 


118 


ஆக மறிந்து அந்தப் பதிதன்னில் 
யேக மாயந்த வீண்ருசி தள்ளியே 
யேகமாய் நின்ற நின் பாசம்தான் 
பாக மறிந்தவாப் பராபர மாமே . 


782 


மரத்தினில் வித்து மணிகொண்ட வாறு 
முறத்தினில் அந்த ஒலி கொண்டது 
வரத்தினில் பெற்ற அசையை யறிட 
கரத்தினில் நெல்லிக் கனியென்ன லாமே . 


783 


கனிக்கி பலருசி காரண மானது 
மணிக்கி நல்லொளிவு மாரண மானது 
மனுக் கொண்ட போதமய்யர் திருவடி 
செனிக்குன்ற மூலஞ் சேர்ந்தவர் குருவே . 


784 


குருவான தீட்சை குறியான வாறு 
திருவான நந்தி செயமான வாறும் 
பரியான தேசி பரமான வாறும் 
கருவான மூலங் கண்டவர் முத்தரே. 


785 


முத்தான உப்பு மொழிவான பச்சையும் 
வத்தான அப்பு வடிவான செய்கையும் 
சித்திரள் காலந் தெரிகின்ற உண்மையும் 
மத்தான திருவுரு அறிபவர் ஞானியே 


786 


ஞானி யாரண்டம் நானே நன்மையு 
மூணுநீர் பாய்ந்து ஓடின தாரையும் 
வானுவீர் கெற்சிதம் வடிவான போதமும் 
பேணி அறிபவர் பேர்கொண்ட நாதரே. 


787 


நாதமும் விந்து நடுவிலுறவாடி 
போதமாய் நின்ற பூரண கற்பத்தில் 
வாதம் பிரிந்து வந்தவர் ஊரின் 
பேதமை யென்ன பிதற்றுவார் சித்தரே . 


788 


119 


பித்தம் செணித்துப் பேர்பித்த ரானது 
முத்த சிலேறும் முதலான நன்மையும் 
பெற்றதோர் வாதம் பேர்கொண்ட செய்கையுஞ் 
சத்துவ மூன்றுஞ் சார்ந்தவர் முத்தரே. 


789 


முத்திக் கொழுந்து முளைக்கின்ற வித்துக்குத் 
தத்துவ மென்ன தராதர மென்ன 
வித்து வுதித்த விந்தை பரிவான 
சத்தியும் சிவமுந் தானாகும் அரசே 


790 


தானான சித்தித் தன்மய மானது 
வானாம யேசுரம் வடிவான ரூபமுங் 
கோனான நாதன் குருவான செய்கையும் 
மூனான தேக முகந்தவர் முத்தரே 


79 ) 


உகந்ததோர் ஆசான் உண்மை யறிபவர் 
அகந்தனில் பூத்த அருளான பூமலர் 
செகந்தனில் கண்டு சீராயறிபவர் 
சுகந்தனில் தேசி சுகமறி வாசியே . 


792 


வாசி பிறந்தது வாசியில் சென்றதும் 
தேசிக னான திருவுரு வானது 
வாசனை யாகிப் பொருளை யறிபவர் 
ராசான பதத்தை அறிபவன் தேசியே. 


793 


தேசியறிவான் தெரிசிக்கும் நல்லிடம் 
வாசி யறிவான வடிவான காயத்தை 
பேசியே னாதனை பலமா யறிபவர் 
மாசில்லாத மனையறி வார்களே . 


794 


அறிவான கல்லை அறியாத சித்தர்கள் 
வெறியாக கல்லை வேர்தலை யறியான 
குறியான கல்லைக் குணமாகப் பேணிப் 
பொரியென் றறிபவர் பூரண மவரே. 


795 


120 


பூரண மானபுதுநில உப்புக்குக் 
காரண மான கருவை யறிந்தவர் 
சீருளக் கருவில் சென்றிடுங் காலத்தில் 
பூரண தேகம் புகழ்கின்ற சித்தியே 


796 


சித்தி நிறைந்த சிவாய நமகுரு 
பித்தர்கள் போலே பெருமை யகற்றிய 
உத்தம மாக உலகத் தோடொன்றியே 
சுத்துஞ்சிறுவன் போல சுகபதி யாவானே . 


797 


ஆவனே மௌனி அவன் வெகு கவுளியா 
தேவனென் றவனைத் தெரிசிக்கப் பரிசிக்கும் 
பாவம் கண்றிடும் பரிபூரணம தாகும் 
கோபம் அடக்க குருமொழி முத்துமே . 


798 


முத்து மெண்ணூறு முனைகடைப் பார்க்கப் 
பற்றியும் வித்தையும் பாலித் தனுதினந் 
சித்தம் பெருகி சிவஞான மோங்கிய 
சுத்தமாய் தீபந் துலங்கிற்று முத்தியே 


799 


துலங்கு மெண்ணூறு சுடரொளி கண்டவன் 
களங்கம் கண்டு கற்பூர தீபம் போல் 
விளங்கும் யோகம் விரும்பி மனது 
இலங்கிய வாசியே யேகாந்த முற்றுமே . 


800 


மச்சமுனி யருளிச்செய்த எண்ணூறு முற்றும் 


குருவே துணை 


121 


மச்சமுனி நாயனார் 800 அந்தாதி 


அகரவரிசைப் பட்டியல் 


பாட்டு முதற்குறிப்பு பக்க எண் 


பாட்டு எண் 


அ 


116 


770 


112 


739 


103 


680 


37 


243 


41 


264 
483 


73 


8 


52 


} 17 


779 
369 


56 


24 


154 


அங்கென்ற 
அசையாது 
அடங்கிய 
அடைத்திடும் குப்பிக்கஞ்சு 
அடைத்திடுங் 
அண்டங் 
அண்டத்தில் 
அண்டத்தில் பிண்ட 
அண்டமாங் 
அதிகச் சரக்கு 
அதிவன்றி 
அய்யஞ்சு 
அருபமாம் 
அரூபமாய் 
அரைத்த 
அரைத்த துருட்டி 
அரைத்துருட்டி அளவது 
அரைத்ததை 
அரைத்திடு 
அரைத்திடுஞ் 


88 


576 


49 


319 


484 
572 


87 


64 


421 
692 


105 


107 


706 


63 


416 


20 


127 
549 


84 


மச்ச -16 


122 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


69 


449 


81 


532 


109 


724 


67 


436 
460 


70 


64 


419 


94 


524 


74 


490 


91 


601 


76 


500 


115 


762 


106 


701 


அரைத்திடும் 
அரைத்திடும் வில்லையை 
அரைத்து 
அரைப்பது 
அரைப்பது மை போலே 
அழுத்திக் 
அழுத்திப் 
அளவென்ன 
அளன்றிடு 
அறிந்த 
அறிந்ததைப் 
அறிந்திடச் 
அறிந்திடும் 
அறியாத 
அறியான 
அறிவாகச் 
அறிவாம் 
அறிவான 
அறிவான கல்லை 
அறையிட்டு 
அன்புடன் 
அன்புடன் 
அனலது 
அனைத்தையும் 


112 


743 


8 


48 


18 


115 


10 


65 


1 


4 


3 


13 


119 


795 


26 


171 


85 


559 


99 


852 


111 


735 


99 


661 


க 


67 


437 


ஆகமயூரச் 


59 


384 


123 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


118 


782 


ஆகமறிந்து 
ஆகமா 


116 


772 


27 


173 


ஆகவே 
ஆகிய 


98 


646 


106 


699 


53 


349 


61 


401 


31 


203 


29 


192 


33 


215 


65 


425 


66 


432 


70 


456 


ஆகிய பற்ப 
ஆகுந் 
ஆகும் 
ஆகுமே கார்முகி 
ஆகுமே 
ஆகுமே வீரத் 
ஆகுமே கல்சுன்ன 
ஆகுமே நாக 
ஆகுமே சித்து 
ஆகுமே வெள்ளி 
ஆகுமே செந்தூரம் 
ஆகுமே செந்தூர மருந்தில் 
ஆகுமே சித்தி 
ஆச்சடா 
ஆச்சே 
ஆட்டி வழித்து அகண்ட 
ஆட்டி அளித்து அடை 
ஆட்டிடுங் 
ஆடும் 


83 


546 


94 


619 


94 


623 


115 


766 


14 


88 


30 


194 


62 


411 


96 


637 


91 


598 


114 


763 


19 


122 


1 


1 


32 


211 


ஆதியந்தமே 
ஆதியாம் 
ஆதியில் 
ஆதியும் 


6 


34 


6 


35 


124 


பாட்டு முதற்குறிப்பு 


எண் 


பாட்டு எண் 


45 


3 


17 


ஆமனப் 
ஆமாஞ் 
ஆமென வெள்ளி 
ஆமென் அயத்தொட்டி 
ஆமென கல்லுப்பு 


22 


29 


100 


27 


176 


ஆமென 


27 


8 


ஆமெனப் பாசம்பசுதனை 
ஆமெனயெண்ணூரடி 


23 


151 


ஆமே 


7 


40 


9 


53 


12 


17 


14 


16 


20 


129 
798 


120 


ஆமே அகாகரம் 
ஆமே சிவந்தான் 
ஆமே கல்லுப்பு நல்லுப்பு 
ஆமே கெவுரி 
ஆமேசாம்பிராணி 
ஆவனே மௌனி 
ஆன் 
ஆன செந்துர 
ஆன சரக்கு 
ஆனதே 
ஆனதோ 
ஆனதோர் காந்த 
ஆனதோர் பச்சை 


33 


219 


84 


65 


95 


38 


70 


45 
402 
462 
123 


69 


109 


இகழாத 


48 


316 


14 


91 


இடித்துடன் 
இடித்துப் 
இணங்கியே 


99 


665 
317 


49 


493 
125 
பாட்டு முதற்குறிப்பு 

பக்க எண் 

பாட்டு எண் 
இருக்குங் 

82 

535 
இருக்குங் கற்பத்தை 

105 

695 
இருக்குமே 

78 

516 
இருக்குமே தேக 

96 

633 
இருக்குமே தேகமிளையா 

110 

727 
இருக்கின்ற தாளக் 

86 

504 
இருக்குமுன் 

77 

510 
இருக்குமே தேகம் 

77 

504 
இருகி 

286 
இருகிடுந் 

91 

602 
இருத்து 

74 

486 
இருந்திடு 

108 

716 
இருந்திடும் 

116 

768 
இருப்பான் 

75 
இல்லையே 

181 
இளிக்குந் 

111 

738 
இருளுரை 

82 

536 
இறுகி 

45 

294 
இறுகுமே 

42 

274 
இறுகு கருஞ் 

51 

331 


ஈய 


54 


355 


59 


உகந்த 
உகந்ததோர் 
ண்ணிய 


119 


389 
792 
308 


47 


126 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


86 


566 


91 


597 


85 


558 


100 


660 


10 


458 


38 


248 


266 


உருக்குமிடையது 
உருக்கு 
உருக்குங் களங்க 
உருக்கிடச் 
உருக்கிய 
உருகித் 
உருகித் திரண்டு 
உருட்டி 
உருட்டிப் பதிவாய் 
உருட்டி உலர்த்திடு 
உருட்டிக் குகையி 
உருட்டிய 
உருட்டியே 
உருளைக் 


83 


545 


103 


677 


106 


703 


89 


587 


25 


158 


23 


146 


50 


325 


உண்மை 


61 


403 


உண்மைக் 


59 


385 


உண்மையாய்க் 


28 


184 
507 


77 


22 


144 


68 


446 


113 


748 


உண்மையாஞ் 
உண்மையா 
உண்மையாய்ச் சுண்ணம் 
உண்மையாம் பூமி 
உண்மையாம் பசுவும் 
உப்பான 
உப்பான பூனீர் 
உப்பான சவட்டுப்பு 
உப்பான வாய்வு 


8 


47 


13 


81 


24 


155 


28 


180 


113 


147 


உப்பில் 


28 


182 


உப்பு 


53 


350 


127 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


உயிருடன் 


93 


612 


உரைத்தார் 


10 


61 


9 


54 


106 


698 


109 


720 


102 


676 


66 


434 


22 


145 


உரைத்தோர் 
உலர்த்தி 
உலர்த்திப் புடமதில் 
உலர்த்திப் பொடித்து 
உலர்த்திடும் 
உலர்ந்திடும் 
உள்ளி 
உழன்று 
உறுதி 
உறுதிகள் 
உறுதியாம் 
உறுதியாய் 


85 


556 


60 


39 ) 


47 


309 


23 


148 


5 


27 


86 


562 


74 


488 


65 


424 


74 


485 


97 


644 


41 


265 


எடுத்த 
எடுத்திட்ட 
எடுத்திட்டமுரியில் 
எடுத்திடு 
எரித்திடு சாம் 
எடுத்து 
எண்ணியகாந்த 

ணு 
எண்ணூறுக் 
எரித்த 
எரித்திடக் 


70 


461 


58 


379 


எண் 


47 


307 


48 


313 


33 


214 
163 


25 


128 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


21 


22 


எரித்திடும் 
எரித்திடும் போதிலிளகி 
எரித்திடும் போதி 
எரிப்பது 
எலும்பு 


27 


134 
140 
175 
282 
331 


43 


51 


T 





ஏணிப் 


53 


346 


76 


501 


10 ) 


670 


79 


518 


53 


348 


48 


314 


7 


41 


ஒடுங்கிய 
ஒடுங்கிய ஆமை 
ஒடுங்கு 
ஒடுங்கும் 
ஒவ்வாக் 
ஒளிந்திடும் 
ஒன்பதுக் 
ஒன்றாக் 
ஒன்றாக 
ஒன்றாகக் கூட்டி 
ஒன்றாய்ப் 
ஒன்றான 
ஒன்றி 


11 


67 


40 


26 } 


71 


467 


103 


682 


30 


199 


93 


617 
450 


69 


ஓடும் 


79 


519 


ஓடுமே 


78 


514 


129) 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


க 


கசடற 


18 


113 


104 


685 


32 


210 


34 


224 


73 


479 


104 


687 


10 


64 


17 


108 


106 


710 


115 


767 


62 


407 


கட்டிய 
கட்டியிருக்கி 
கட்டியுருகிக் 
கடந்து 
கடுக 
கண்ட 
கண்ட தெண்ணூருங் 
சுண்டவழித்துச் 
கண்டதறிந்து 
கண்டது பத்து 
கண்டிடக் 
கண்டிடு 
கண்டிடு தங்கத்தின் 
கண்டிடு லிங்கம் 
கண்டிடு பற்பங் 
கண்டிதமான 
கண்டிடுந் 
கண்டு 
கண்டு மருந்தைச் 
கண்டேன் 


62 


410 


49 


320 


50 


367 


93 


613 


96 


635 


104 


684 


6 


37 


61 


402 


99 


657 


9 


59 


12 


78 


கதிரவன் 


கம்பியோ 


430 


52 


340 


2 . 


183 


கருணைப் 
கரைத்திட் 
கழுவி 


107 


709 


கணங்கது 


83 


542 


மச்ச -17 


130 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


53 


345 


468 


களைந்திடும் 
கற்பத்தின் 
கறடு 
கனிக்கு 


50 


328 


118 


784 


82 


538 


16 


101 


44 


283 


115 


761 


80 


525 


5 ! 


337 


காட்டுமே 
காணவே வீரம் 
காணவே சொர்ணப் 
காணவே அஞ்சு 
காணுஞ் 
காணும் புருவக் 
காணும் 
காணுமே 
காந்தம் 
காப்பெண்ணூறு 
காய்ச்சிட 
காயாதி 


59 


388 


13 


82 


57 


372 


21 


136 


24 


156 


75 


494 


கார 


22 


139 


7 


42 


50 


365 


காரண 
காரத்தின் 
காரமுஞ் 
காரமோ 
காரமோடொன்றாய்க் 
காரமோடொன்றாய்க் கதிக்க 


653 
200 
292 
642 


45 


97 


காரு 


21 


137 


காலமே 


78 


512 


காலா 


7 . 


511 


காலான 


55 


காவிய 


51 


333 


131 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


கிட்ட 


50 


330 


99 


656 


கிண்டு 
கிராணியுஞ் 


78 


513 


29 


189 


78 


515 


குகையை 
குட்ட 
குடியிரு 
குண்டலி 
குணமாயிருநூற்று 


4 


24 


9 


58 


10 


66 


14 


குணமா 


760 


83 


54 ) 


67 


442 


118 


785 


117 


778 


குணமுட 
குருவான பீடங் 
குருவான தீட்சை 
குருவை 
குருவாங் 
குருவான முப்பூ 
குறிக்கின்ற 
குறிகண்ட 


32 


122 


13 


85 


79 


520 


80 


526 


கூ 


84 


552 


99 


505 


92 


606 


கூகமே 
கூட்டி 
கூட்டி அயச்சட்டி 
கூட்டி யரைத்திடு 
கூட்டிக் குழையக் 
கூட்டிக் கவசத்தில் 


105 


697 


42 


276 


98 


648 


132 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க என் 


பாட்டு எண் 


கூட்டிடு 


26 


170 


கூட்டிச் 


16 


102 . 


36 


234 


28 


179 


29 


187 


30 


197 


கூட்டிடு கெந்தியுங் 
கூட்டிப் பொடித்து 
கூட்டிப் பொடித்து குகையில் 
கூட்டிப் பொடித்து குருவாய் 
கூட்டிப் பொடித்துக் குகையாய் 
கூட்டிப் பொடித்துக் குப்பியில் 
கூட்டியுருகிக் 
கூட்டி ரசமுங் 


31 


204 


31 


206 


89 


588 


36 


238 


கூடி 


87 


574 


கெ 


கெங்கையா 


100 


659 


கெந்தகப் 


38 


246 


34 


222 


கெந்தி 
கெந்திகற் 
கெவுரி 


59 


386 


39 


254 


64 


418 


99 


662 


கேட்டு சுண்ணமு 
கேட்டிடு கெருடப் 
கேட்டிடுமைந்தா கெட்டியாய் 
கேட்டிடுமைந்தா கிருபையாய் 
கேட்டிடுமைந்தா கெணி 


105 


694 


106 


704 


110 


132 


133 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


கொ 


100 


664 


கொண்டிரு 
கொண்டேனே 


1 


2 


கோ 


கோடியி 


100 


661 


ச 


38 


24 


96 


636 


60 


சத்தான 
சத்து 
சத்துரு 
சத்துருத்தன்னைச் 
சத்தியாங் 
சமைந்து 


392 
360 


55 


42 


271 


6 


36 


சா 


109 


725 
240 


37 


சாத்திய 
சாம் 
சாமமெருத்தி 
சாமமே 
சார்ந்திடும் 


16 


104 


32 


207 


6 


मा 


25 


32 
161 
303 


60 


26 


100 


100 


653 
242 


37 


சாரணை 
சாரமாஞ் 
சாரம் 
சாரமாம் 
சாரமாஞ் 
சாரமே 
சாரமோ 
சாரமுங் 


15 


48 
35 
33 


315 
226 
216 


134 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


சி 


36 


233 


சிங்கி 
சிங்கியா 
சிங்கியாம் 


30 


196 


267 


9 


625 


80 


527 


71 


466 


23 


149 


101 


666 


52 


341 


8 


50 


49 


321 


52 


338 


47 


304 


2 


5 


21 


135 


சித்தம் 
சித்தான 
சித்த 
சித்தமாஞ் 
சித்தான 
சித்தி சிவமது 
சித்திகளான 
சித்திக்கு 
சித்திக்கு மூலஞ் 
சித்திய 
சித்திக்குமந்த 
சித்திக்கும் 
சித்திக்கும் வேண்டியே 
சித்திக்கும் வயிரவஞ் 
சித்தம் 
சித்தம் பெருகி 
சித்தியாம் பூரணஞ் 
சித்தியாம் 
சித்தென்ன 
சிந்தை 
சிவந்த 
சிலைவளர் 
சிறந்த 


26 


169 


12 


75 


1 


3 


71 


469 


53 


347 


107 


708 


ܐܐܐ 


737 


62 


405 


92 


607 


51 


332 


95 


627 


135 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு என் 


11 


69 


3 


15 


சிவமது 
சிவமா 
சிவமான 
சிவசிவா 
சிறக்குமே 


9 


56 


68 


445 


73 


48 


43 


42 


273 


38 


247 


சீலை 
சீலைமண் செய்து சிறப்பான 
சீலைமணி செய்து திறமாம் 
சீலையழுத்தி 


66 


431 


97 


643 


சு 


107 


ܐܐܐ 


110 


731 


67 


கண்ணமெடுத்து 
சுண்ணமெடுத்துச் சுகமாய் 
சுண்ணப் 
சுண்ணமாம் 
சுண்ணமாய் 
சுண்ணமாய்க் கல்லுப்பைக் 
சுண்ணமாய் வங்கத்தை 


45 


291 


12 


64 


423 


66 


93 


614 


புத்தி தன்னோடு 


105 


1102 


675 


19 


121 


85 


561 


வழியினில் 


61 


399 


44 


சூதமும் 
சூதான 


258 
305 


47 


136 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க என் 


பாட்டு எண் 


83 


544 


93 


615 


72 


471 


59 


387 


40 


259 


275 


289 


64 


222 


100 


603 


108 


712 


செந்தூர 
செப்பிலடக்கித் 
செபித்திடத் 
செம்பு 
செம்மண் 
செம்மையாம் 
செம்மி 
செய்திட்டு . 
செய்திட்டுலர்த்தி 
- செல்லுமே 
செலுத்திப் 
செலுத்திமிழிங்கி 
செய்தி பாண்டத்தி 
செய்திடுதாழிச் 
செய்யவே 
செயவாது 
சென்ற 
சென்றது 
சென்றது வாய்வுஞ் 
சென்றிடு 
சென்றிடும்போது 


68 


443 


75 


491 


16 


103 


36 


235 


5 


29 


18 


116 


82 


536 


116 


700 


115 


765 


116 


760 


63 


414 


14 


89 


84 


550. 


சேர்த்தே 
சேர்த்து 
சேர்த்து உருட்டித் 
சோத்திடுஞ் 


102 


671 
150 


23 


137 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


26 


165 


89 


589 


சேர்த்திடும் ஆணை 
சேர்த்திடுவீரத் 
சேர்த்து பொடித்து 
சேர்ப்பது 


15 


97 


15 


93 


சேரு 


57 


377 


சொ 


86 


667 


8 


13 


86 


சொல்லாத 
சொல்லுவேன் அத்தச் 
சொல்லுவேன் சீனந் 
சொல்லுவேன் தொட்டியப் 
சொல்லுவேன் செம்பில் 
சொல்லுவார் 
சொன்னார் 


29 


186 


84 


551 


17 


110 


10 


60 


சொன்னார் கையப்பா 


10 


62 


ஞா 


ஞானி 


118 


787 


த 


58 


381 


287 
543 


83 


88 


தங்கந் 
தங்கம் 
தங்கமாஞ் 
தங்கமாம் 
தடவிப் 
தவமாஞ் 
தளரா 
தளராமல் 


579 
163 


86 


72 


102 


614 
472 


12 


மச்ச -18 


138 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


8 


51 


தன்மய 
தன்மை 


76 


499 


தன்மையாம் 


110 


728 


தன்னான 


5 


383 


தன்னிலை 


323 


95 


626 


தன்னிலைப்பற்றிதான் 
தன்னோடு 


55 


364 


தனலிட்டு 


35 


228 


தா 


87 


575 


81 


534 


22 


141 


25 


160 


26 


167 


52 


343 


55 


363 


43 


282 


தாக்கிடச் 
தாக்கு 
தாமென வெள்ளி 
தாமென சத்தி 
தாமென கெந்தி 
தாமே 
தாரம் 
தாரமுந் 
தாரமுடனே 
தாரமோடு 
தாரமோ 
தானவ 
தான் 
தானதுரெண்டாந் 
தானது அஞ்சாந் 
தானதை 


29 


191 


34 


223 


32 


213 


36 


237 


90 


594 


4 


23 


5 


26 


19 


125 


தானா 


25 


164 


தானாம் 


34 


225 


139 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


18 


119 


90 


591 


117 


780 


தானான 
தானான வெள்ளி 
தானான விந்து 
தானான சித்தித் 
தானெடுத் 
தானென்ற 
தானே 


119 


791 


110 


729 


20 


132 


104 


686 


தி 


112 


745 


50 


370 


57 


313 


108 


113 


72 


473 


15 


502 


88 


577 


திண்ண 
திண்மை 
திண்ணமதாகிச் 
திண்ணமாம் 
திண்ணமாய் 
திண்ணமாய் மண்டலஞ் 
திண்ணமாய் வீரஞ் 
திண்மையும் 
திரட்டி 
திரட்டி ரவியிற் 
திருநட 
திருவாம் 
திறந்திடும் 
திறமாய் 
திறமான 


123 


47 / 


75 


496 


pa 


618 


96 


632 


775 


94 


620 


4 


21 


71 


464 


தீபக் கொழுந்து 
தீபம் 
தீபம் நிறைந்த 


2 


6 


72 


470 


140 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு என 


24 


152 


60 


395 


தீபமதான 
தீபமிலங்கு 
தீய 
தீயான 
தீவினை 


ஆMக 


24 


157 


37 


241 


96 


634 


15 


96 


104 


690 


19 


123 


120 


800 


துருசு 
துலங்கிக் கல்நார் 
துலங்கிய 
துலங்கு 
துளங்குங்கௌரி 
துலங்கிப் 
தூக்கிப் 
தூவிப் 


88 


583 


30 


195 


111 


734 
599 


91 


107 


705 


தெரியும் 
தெளித்து 


95 


629 


தே 


தேக்கு 


50 


329 


104 


689 


77 


509 


46 


297 


தேக 
தேகமாம் 
தேசிகம் 
தேசியறிவான் 
தேசியி 
தேர்ந்து 


119 


794 


28 


181 


102 


673 


141 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு என் 


தொ 


99 


654 


தொட்டி 
தொட்டிய 


55 


359 


தோ 


தோணு 


106 


700 


ந 


10 ) 


605 


46 


302 


77 


5001 


நடுங்கி 
நந்திக் 
நலியாத 
நன்மையாய் 
நன்மையே 
நன்றாய்த் 


111 


133 


5 


31 


85 


560 


நா 


101 


58 


378 


38 


250 


284 


நாக்கு 
நாகமாற் 
நாகமுங் 
நாகமும் வீரம் 
நாட்டாத் 
நாட்டமாஞ் 
நாட்டிப் 


61 


404 


27 


178 


100 


715 
152 


நாடியே 


113 


61 


398 


நாதமும் விந்துவும் 
நாதமுவிந்து 
நாதமும் விந்துவும் 


118 


788 


11 


465 


142 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


25 


162 


50 


324 


54 


357 


3 


12 


5 


30 


113 


751 


நிசமான 
நிமிளை 
நிமிளை காரியம் 
நிர்மல் 
நிலவே 
நிலமான 
நிலைத்து நலச் 
நிலையதைக் 
நிலையா 
நின்ற 
நின்றிட 
நின்றிடு 


56 


166 


52 


342 


17 


112 


113 


750 


12 


339 


89 


586 


நீரா 


112 


744 


13 


90 


நீரான 
நீருடன் 
நீறான 


15 


95 


101 


668 


நூத்தியிரு 


51 


336 


நெய்யுடன் 


16 


100 


நே 


நேர் 


63 


நோ 


415 
492 


75 


143 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


பக்குவ 


5 


28 


பச்சை 


65 


427 


பச்சையாந் 


40 


257 


பச்சை 


69 


453 


பச்சையோடொன்றாய்ப் 


70 


459 


40 


263 


பச்சையும் 
பண்ணி 


101 


607 


பண்ணிய 


109 


719 


பண்ணியவட்டை 


68 


444 


பண்பான 


39 


253 


82 


539 


79 


522 


88 


582 


85 


557 


93 


611 


113 


153 


83 


547 


பத்திய 
பத்தான 
பதித்துப் 
பதிவாய்த் 
பதிவான 
பதிவான வாய்வு 
பழுத்திடும் லோகம் 
பழுத்திடும் பற்பம் 
பழுக்குமே 
பற்பமெடுத்து 
பற்பமதனிற் 
பற்பமதுவே 
பற்பமதனை 
பற்பமெடுத்துப் 


97 


640 


63 


413 


PO 


590 


90 


592 


97 


639 


104 


288 


12 


40 


144 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


பாசம் 


7 


44 


பாசாண 


31 


205 


பாசாணமான 


35 


229 


81 


531 
306 


47 


11 


70 


20 


131 
208 


32 


19 


120 


64 


420 


49 


323) 


57 


92 


371 
6io 
605 


92 


117 


776 


பாசாண உப்பு 
பாசாணஞ் 
பாத்திரம் 
பாத்திடு 
பாத்திடு 
பாதியைச் 
பார்சாரச் 
பார்த்திடு 
பார்த்திடுசூதம் 
பார்த்திடுமேலே 
பார்த்திடு அஞ்சன 
பார்த்திடுவெளியில் 
பார்த்திடும் 
பார்த்திடு நாகம் 
பார்த்தன்துயிர் 
பாரவெடியுப்பு 
பாரான பற்பம் 
பாரினில் மாந்தர் 
பாரு 
பாருதி 
பாரே 
பாரேபொதிகை 
பாவிபல 
பாற்றிடக் காயம் 
பாறான 


41 


270 


58 


380 


17 


54 


358 


103 


678 


18 


114 


63 


412 


31 


200 
57 


9 


18 


117 


46 


299 


3 


11 


114 


758 


145 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


111 


739 


88 


578 


119 


789 


பிடித்திடு 
பிடித்திடும் 
பித்தம் 
பிலமான 
பிழிந்திட்டு 
பிழைத்திட 
பின்னிலைப் 


72 


475 


73 


480 
426 


65 


61 


400 


பீ 


பீங்காணி 


62 


408 


97 


641 


98 


647 


84 


548 


95 


630 


65 


428 


புக்கிய 
புக்கியதாரம் 
புக்குமே 
புகைந்து 
புடமதில் 
புடமது 
புடமது கேசமாய் 
புடமது காட்டி 
புடமிடத் 
புத்தியில் 


110 


730 


69 


455 


87 


573 


87 


570 


60 


394 


பூசித்து 


1110 


726 


பூசிய 


43 


280 


116 


773 


பூதியை 
பூரணமான 


52 


344 


மச்ச-19 


146 


பக்க எண் 


பாட்டு எண் 


62 


406 


120 


796 


பாட்டு முதற்குறிப்பு 
பூரணதீட்சை 
பூரணமான 
பூரணமாம் 
பூரத்தினாலே 
பூரமுங் 
பூரமுங் கப்பியும் 


118 


15 


98 


66 


433 


108 


718 


59 


390 


பெருகுஞ் 
பெருமை 
பெருமையாய் 


7 


43 


112 


742 


பேணிப் 
பேதிக்க 


18 


310 


16 


105 


பொ 


73 


481 


75 


498 


109 


722 


30 


193 


124 


பொசித்திடு 
பொசித்திடு பணவிடை 
பொசித்திடு மண்டலம் 
பொடித்த 
பொடிதனைக் 
பொடிதனையெடுத்து 
பொடிதனைக் குகையில் 
பொடிதனைக் குப்பியில் 
பொடித்திட்ட 
பொடித்திடு 
பொடித்திடு நீரில் 


20 


130 


22 


142 


12 


209 


அ 


68 


448 


37 


239 


86 ) 


508 


பொடித்திடும் மருந்து 


21 


133 


147 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு என் 


37 


244 


113 


749 


116 


771 


பொரித்திடுந் 
பொருந்து 
பொருந்திய 
பொருளான 
பொருளிது 
பொருளை 
பொளிவாய் 


98 


645 


46 


298 


80 


529 


30 


198 


போ 


72 


476 


2 


7 


60 


397 


போதம் 
போதம் 
போதகமாய் 
போதமாய் 
போற்றிய 
போற்று 


112 


746 


95 


631 


108 


717 


ம 


81 


530 


10 


63 


87 


571 


128 


30 
35 


231 


மகிழ்ந்து 
மச்சேந்திரனே 
மண்டலங் 
மண்டலஞ் 
மண்ணது 
மண்ணது செய்து 
மண்ணிட்ட 
மண்ணிட்டடுப்பில் 
மண்ணிட்டுத் 
மண்ணிடு 
மணலிட்டு 


103 


683 


44 


285 


35 


227 


39 


251 


217 


33 
39 


255 


148 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண 


96 


638 


27 


177 


மணலிட்டுலர்த்தி 
மயங்க 
மரத்தினில் 
மருத்துவ 


118 


783 


6 


38 


மருளாத 


114 


759 


மா 


89 


மாட்டிப் 
மார்க்கமதாக 
மார்க்கமாயி 
மாளுவான் 


65 
91 


584 
429 
603 
109 


17 


மு 


முடித்த 


45 


295 


55 


362 


முடித்தக் கல்லுப்புக்கு 
முடித்திடக் 


105 


696 


முத்தான 


118 


786 


17 


107 


12 


790 


முத்தி 
முத்திக் கொழுந்து 
முத்திக் கொழுந்து முளைக்கின்ற 
முத்தியில் 
முத்து 
முருக்கிய 
முற்றி 


5 


25 


12 


799 


93 


616 


2 


10 


முறைமை கேள் 


120 


447 


20 


126 


முறையான 
முறைமையான 
முனையிளில் 


1851 


28 
21 


138 


149 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


மூட்டிய 


293 


45 
67 


440 


மூடிமண் சிலை 
மூடியே 
மூடியோர் 


14 


87 


31 - 


202 


11 


505 


581 


மூலங்கல்லுப்பு 
மூலங்கெவுரி 
மூலமதான் 
மூலமாந் 


88 

3 
71 


508 


மெ 


மெழுகதிர்ச் 


91 


600 


மை 


மையான 


92 


608 


யிறைச்சி 


396 


யெ 


39 


156 


108 


-13 


117 


33 


* 18 


9 


152 


0 


13 


276 


யெடுத்த 
யெடுத்திட்ட 
யெடுத்திடச் 
யெடுத்திடு 
யெடுத்திடுபெப்பை 
யெடுத்திடுவில்லை 
யெடுத்திடு கட்டியை 
யெடுத்திடு குப்பியும் 
யெடுத்திடும் வட்டை 
யெண் 
யெண்னுங் கருந்தாளை 
யென்னூறு 
யெரிட்டெடுத்து 
யெரித்திட உப்பு 
யெரித்திடு சாம 


45 


190 


755 


? 


521 


( 18 


311 


36 


232 


26 


168 


34 


21 


150 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


43 


277 


36 


236 


40 


260 


யெரித்திடு சாமம் 
யெரித்திடு தாழியியல்பாய் 
யெரிந்த 
யெல்லையே 
யெழுப்பிடு 
யெழும்பிய 
யெளிதாகப் 
யென்னமோவென 


85 


555 


774 


116 
54 
92 


353 
604 
375 


57 


யே 


87 


யேக செந்தா 
யேகாந்த 
யேகாந்தமாயிருக்கும் 
யேமத்தை 


48 
88 


569 
312 

50 
463 


71 


யோ 


13 


யோகஞ் 
யோகத்துக் காதி 


24 


153 


எதியே 
ரவியிலுலர்ந்த 


269 
681 


103 


வவணம் 


49 


318 


லி 


42 
81 


லிங்க 
லிங்கம் 
லிங்கமுடனே 
லிங்கமும் 
லிங்கமுடன் 


54 


272 
533 
352 
220 
258 


34 
40 


வங்கங் கிளிஞ்சி 
வங்கம் 
வட்டது 


57 
51 
13 


375 
335 


84 


151 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


86 


505 


480 


74 
50 


327 


79 


523 


76 


497 
707 


107 


109 


13 


50 


43 


வட்டது ஓட்டில் 
வடித்த தைலம் 
வண்டானைக் 
வணங்கி 
வணங்கி புடமது 
வணங்கிப் பணவிடை 
வணங்கிய 
வந்தமுடனே 
வர்கங் 
வர்ணம் 
வல்லாரை 
வலுக்குங் 
வழலையோ 
வழித்திடு 
வழித்துத் 
வழியென்ன 
வளசி 
வளமதில் 
வளமையைக் 
வளர்ந்திடு 
வறுத்திடும் 


73 


72 ! 
156 
326 
219 
478 
619 
113 
553 
454 


103 


ܬ 


69 


92 


54 


354 


62 


89 


கயை 
ந85 
622 


94 


வா 


வாக 


4 


20 
777 


116 


72 


479 
793 


118 


80 


வாசம் 
வாசி 
வாசி பிறந்தது 
வாதம் 
வாமம் 
வாயுடன் 
வார்த்திடும் 
வாரம் 
வாரான 


528 
33 


6 


2 


7 


39 


203 


70 


457 


152 


பாட்டு முதற்குறிப்பு 


பக்க எண் 


பாட்டு எண் 


68 


வாலைதன் பூசை 
வாலையைக் 


11 


11 


வி 


40 


262 


வித்தாம் 
விளங்கிய 
விளைவான 


114 


757 
92 


14 


உ 


23 


31 
57 


147 
201 
374 


106 


702 


வீசுமே 
வீரத்துடனே 
வீரநல் 
வீரமாய் 
வீரமும் 
வீரமே 
வீரான 
வீருடன் 


35 


230 


17 


106 


35 


361 


67 


439 


வெ 


56 


வெள்ளை 
வெளுக்கிடும் 


368 
693 


105 


114 


754 
83 


13 


வேண்டுமானாசம் 
வோம் 
வேக்க 
வேலைக்கு 


58 


382 


438 


67 
98 


650 


தை 


வைத்திட்டெடுக்க 


வ 2 


672 


வைப்புச் 


47 


303 


